| ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
o சங்கரரச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


R அதன்‌ பா. ete ae 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: ஏப்ரல்‌, 1994. 
பின்‌ அட்டை ஓவியம்‌: சில்பி 


விலை ரூ.3 


“தெய்வத்தின்‌ குரல்‌' j : 
cast கு, (வானதி பதிப்பகம்‌) ஐந்தாம்‌ பகுதியிலிருந்து. தொகுக்கப்‌ 


ஆனந்த விகடன்‌; = —— 
757, அண்ணா சாலை, 
சென்னை-600 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சங்கா சாகம்‌ 


ஸன்னியாஸ நாமம்‌: 


சங்கர நாம மஹிமை 


ஸூன்னியாஸம்‌ வாங்கிக்‌ கொண்டவுடன்‌ பூர்வாச்ரமப்‌ பேர்‌ 
போய்ப்‌ புதுப்பேர்‌ வருநெது. ஆதி குருவிலிருந்து சுகர்வரை எவரும்‌ 
“டெக்னிக'லாக ஸன்னியாஸி அல்லவாதலால்‌ அவர்களுக்கு இப்படிப்‌ 
பேர்‌ மாறவில்லை. 

கெளட பாதருக்கோ ஸன்னியாஸ நாமா, பூர்வாச்ரம நாமா ஆகிய 
இரண்டும்‌ தெரியவில்லை! அவர்‌ பிறந்த தேசத்தை வைத்து அவருக்கு 
ஏற்பட்ட 'கெளடர்‌' என்ற பெயரொன்றுதான்‌ தெரிறெது. 

கோவிந்த பகவத்‌ பாதருக்குத்தான்‌ பூர்வாச்ரமப்‌ பேர்‌ சந்த்ர சர்மா, 
ஸன்னியாஸ நாமம்‌ கோவிந்தர்‌ என்பதாக இரண்டும்‌ தெரிகிறது. 


ஆசார்யாள்‌ விஷயத்தில்‌ அலாதியாயிருக்கிறது. அவருக்கு அப்பா - 
அம்மா வைத்த பேரே சங்கரர்‌ என்பதுதான்‌. அதுவே ஸன்னியாஸி 
யான பிற்பாடும்‌ நீடித்திருக்கிறது! குருவானவர்‌ தீக்ஷை கொடுக்கும்‌ 
போது ஸன்னியாஸ நாமம்‌ கொடுப்பார்‌. இவருடைய குரு - கோவிந்த 
பகவத்பாதர்‌ - “நம்‌ சிஷ்யரோ கைலாஸ சங்கரராக இருக்கிறார்‌. 
லோகத்துக்கெல்லாம்‌ நித்ய மங்களமான “சம்‌'மைச்‌ செய்யும்‌ “லோக 
சம்கர'ராக இருக்க வேண்டுமென்றே இந்த அவதாரம்‌ ஏற்பட்டிருக்‌ 
கிறது. அதனால்‌, நாமகரண ஸம்ஸ்காரத்தில்‌ பிதா வைத்த சங்கர 
நாமத்தை மாற்ற வேண்டாம்‌' என்று நினைத்திருப்பார்‌ போலிருக்‌ 
கிறது. அவதார காலத்தை வைத்து - அவதாரம்‌ ஏற்பட்ட மாஸம்‌, 
பக்ஷம்‌, திதி ஆகிய மூன்றை வைத்து - ஆசார்யாளுடைய பிதா அவ 
ருக்குப்‌ பெயர்‌ வைக்கப்‌ போக, அதுவே 'சங்கர' என்று பொருத்தமாக 
அமைந்துவிட்டது. அதைப்‌ பற்றி அப்புறம்‌ சொல்கிறேன்‌. அந்தப்‌ 
பெயரே அவர்‌ ஸன்னியாஸியான பிற்பாடும்‌ தொடர்ந்து இருந்து 
விட்டது. 


® ஒர்‌ உரையில்‌ ஸ்ரீசரணர்கள்‌ ஸ்ரீ கோவிந்த பகவத்‌ பாதர்‌ உள்பட ஆசார்‌ 
யாளின்‌ காலம்‌ வரையில்‌ எல்லா ஸன்னியாஸிகளுக்கும்‌ பூர்வாச்ரமப்‌ 
பெயரே தொடர்ந்து இருந்ததாகவும்‌, ஆசார்யாளின்‌ சிஷ்யர்களில்‌ தொடங்‌ 
இத்தான்‌ ஸன்னியாஸத்துக்குப்‌ பின்‌ புதுப்பெயரிடும்‌ வழக்கம்‌ ஏற்பட்டதாக 
வும்‌ கூறியிருக்கிறார்‌. 


3 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அவர்‌ சரீரத்திலிருந்த 32 வருஷம்‌ மட்டுமில்லாமல்‌, அவர்‌ ஏற்படுத்‌ 
திய மடங்களிலுள்ள சாமியார்களுக்கெல்லாமும்‌ அந்தப்‌ பெயரே 
தொடர்ந்து வந்திருக்கிறது! ஆசார்ய ஸம்பிரதாயம்‌ ஒன்றில்தான்‌ 
இப்படி இருக்கிறது! இன்றைக்கு ராமானுஜாசார்யார்‌, மத்வாசார்யார்‌, 
சைதன்யர்‌ - இன்னம்‌ புத்தர்‌, கிறிஸ்து, நபி - என்றெல்லாம்‌ பேர்‌ 
வைத்துக்‌ கொண்டு எங்கேயாவது, யாராவது சாமியார்கள்‌ இருக்கி 
றார்களா? ஆனால்‌ 'சங்கராசார்யார்‌' என்று பேர்‌ வைத்துக்‌ கொண்டு 
மாத்ரம்‌ நாங்கள்‌ பல பேர்‌ இருக்கிறோம்‌! 

அந்த நாமாவுக்கு அப்படியொரு மஹிமை இருக்கிறது! 

“அவர்‌ பெயரை வைத்துக்‌ கொள்ள நமக்கு என்ன யோக்யதை? 
அவருடைய பாதத்தின்‌ ஒரு தூசியாக இருக்க லாயக்கு உண்டா? எதற்‌ 
காக இப்படி. எங்கேயுமில்லாத வழக்கமாகத்‌ தம்முடைய கீழ்ப்‌ பரம்‌ 
பரை முழுவதற்கும்‌ தம்‌ பெயரையே வைத்துவிட்டார்‌?” என்று தோன்‌ 
றிக்‌ கொண்டிருந்தது. 

ஸன்னியாஸ நாமா என்றும்‌ ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. “அது 
மட்டும்‌ போதாதா? ஏன்‌ 'சங்கராசார்யார்‌' என்றும்‌ அதோடு சேர்த்து 
வைத்துக்‌ கொள்ளப்‌ பண்ணிவிட்டார்‌? 'அத்வைதம்‌ என்பதால்‌ தனக்‌ 
கும்‌ கீழ்ப்‌ பரம்பரைக்கும்‌ வித்யாஸமேயில்லை என்று இப்படி வைத்து 
விட்டார்‌' என்று சொன்னால்‌ அதுவும்‌ ஸரியாய்‌ வரவில்லை. (ஏனென்‌ 
றால்‌) அத்வைதம்‌ கார்யம்‌ இல்லாத நிலை. கார்யம்‌ செய்வதற்குத்தான்‌ 
மடாதிபதி ஆபீஸ்‌. லோகத்தில்‌ தர்மமும்‌ ஞானமும்‌ இருப்பதற்கான 
கார்யம்‌ பண்ணணும்‌ என்பதற்குத்தான்‌ இப்படி மடமென்றும்‌, மடாதி 
பதியென்றும்‌ அவர்‌ ஏற்படுத்தியது. சம்‌-கரரே நல்ல கார்யம்‌ பண்ணுப 
வர்தான்‌! அதனால்‌ அதில்‌ நிஷ்க்ரியமான அத்வைதம்‌ எப்படி வரும்‌? 
அப்படிக்‌ கார்யம்‌ பண்ணுவதைப்‌ பார்க்கும்போது அவர்‌ நிஜமாகவே 
“சங்கரர்‌ என்றால்‌ சங்கரர்தான்‌' என்னும்படியாக அத்தனை நல்லதும்‌ 
பண்ணினார்‌! 72 துர்மதங்களை நிராகரணம்‌ செய்து ஸனாதன வேத 
தர்மத்தை நிலைநாட்டினார்‌. அவர்‌ செய்தது யானையளவு என்றால்‌ 
நம்மால்‌ ஒரு கொசு அளவுக்குக்கூட ஒன்றும்‌ பண்ண முடியவில்லை. 
பின்னே ஏன்‌ அவர்‌, அவருடைய பெயரையே வைத்தார்‌?' என்று 
அந்தப்‌ பெயரை வைத்துக்‌ கொள்வது ஐயிடி-யாக, அபசாரமாகத்‌ 
தோன்றிக்‌ கொண்டிருந்தது. 

அப்புறம்‌ கொஞ்சம்‌ தெளிவு பண்ணிக்‌ கொண்டேன்‌. “அவருடைய 
நாமாவுக்கே ஒரு மஹிமை, ஒரு சக்தி உண்டல்லவா? இந்த யுகத்துக்கே 
அந்த நாமாவைத்தானே தலையான உபாயமாக சாஸ்த்ரங்களில்‌ சொல்லி 
யிருக்கிறது? நாம மாஹாத்மியத்தை விசேஷமாக வளர்த்துக்‌ கொடுத்த 
போதேந்த்ராள்$ என்ன சொல்லியிருக்கிறார்‌?' சிவன்‌ - விஷ்ணு என்‌ 
றெல்லாம்‌ ரூபம்‌ எடுத்துக்‌ கொண்டதும்‌ லோக ரக்ணத்துக்குப்‌ 
போதாது என்றே பரமாத்மா, சிவன்‌ - விஷ்ணு முதலான நாமங்களை 


rrr 
k ஸ்ரீ காமகோடி பீடத்தின்‌ 59-வது ஆசார்யர்களான ஸ்ரீ பகவந்நாம 
போதேந்த்ர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌. 
4 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யும்‌ தரித்துக்கொண்டு, அந்த நாமங்களிலேயே நன்றாக விழிப்புணர்ச்சி 
யுடன்‌ ப்ரகாசித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌” - 
“அபர்யாப்தம்‌ ரூபம்‌ ஜகதவந ஏதத்‌-புநரிதி 
ப்ரபுர்‌-ஜாகர்தி ஸ்ரீ ஹரி-ரிச நாமாத்மகதயா” 


- என்று சொல்லியிருக்கிறாரல்லவா? அப்படி சங்கர நாமாவிலேயே 
ஆசார்யாளின்‌ சக்தி குடிகொண்டிருக்கிறது. அவருடைய அவதார 
சரீரம்‌ மறைந்து போய்விட்டாலும்‌, அவர்‌ சங்கர நாமத்துக்குள்ளே 
ஜீவ சக்தியோடு விழிப்பாக இருந்துகொண்டு ரக்ஷிப்புத்‌ தருகிறார்‌... 
ஓவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு நாம மந்த்ரம்‌ இருப்பதுபோல, 
ஆசார்யாளுக்கு “QU ஜய சங்கர' என்பது... தம்முடைய Spey பரம்‌ 
பரைக்குத்‌ தம்‌ பேரைக்‌ கொடுத்தாவது அதன்‌ மூலம்‌ சக்தி கொடுக்க 
லாம்‌ என்றேதான்‌ ஆசார்யாள்‌ இம்மாதிரி வைத்திருப்பார்‌' என்று 
தோன்றிற்று. 

“அந்த நாமாவைத்‌ தாங்க நமக்கு யோக்யதை உண்டா?” என்று 
நினைக்க வேண்டாம்‌; உப்புக்குச்‌ சப்பாணிக்குங்கூட யோக்யதை 
கொஞ்மாவது உண்டாக்கத்தான்‌ அந்த நாமாவை அவர்‌ கொடுத்திருப்‌ 
பதே!' என்று ஒரு மாதிரி ஸமாதானம்‌ பண்ணிக்‌ கொண்டேன்‌. 


நாம்‌ லோக யாத்ரையை முடித்த பிற்பாடும்‌, ஸ்ருஷ்டி.யின்‌ 
இயற்கைப்படி ஏற்ற-இறக்கங்கள்‌ இருந்து கொண்டேதான்‌ இருக்குமாத 
லால்‌ தர்மாதர்மப்‌ போராட்டம்‌ நடந்து கொண்டேதானிருக்கும்‌. அதற்‌ 
காக நாம்‌ எப்போது பார்த்தாலும்‌ அவதாரம்‌ செய்து கொண்டிருக்க 
முடியாது. லோக லிலையில்‌ இந்தப்‌ போராட்டத்திற்கும்‌ இடம்‌ 
கொடுக்கத்தான்‌ வேண்டும்‌. அது ரொம்பவும்‌ முற்றிவிடும்போதுதான்‌ 
அவதாரம்‌ செய்யவேண்டும்‌. மற்ற ஸமயத்திலும்கூட தர்மத்தின்‌ கட்சி 
ரொம்ப பலஹீனப்பட்டுவிடாதபடி நம்முடைய 8ழ்ப்‌ பரம்பரையை 
ஆசார்ய பீடங்களில்‌ வைத்து ஒரளவு ரக்ஷித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அவர்களுக்குப்‌ பலம்‌ கொடுப்பதற்காக நம்முடைய பெயரையே 
அவர்களுக்கெல்லாமும்‌ கொடுக்க வேண்டும்‌' - என்றுதான்‌ 
ஆசார்யாள்‌ இப்படிப்‌ புது தினுஸில்‌ பண்ணியிருக்க வேண்டும்‌. 

“நாமதாரணம்‌ என்றால்‌ பெயரைத்‌ தாங்குவது - அப்படித்‌ தாங்க 
நமக்கேது சக்தி? என்று கேள்வி கேட்டால்‌ “சக்தி கொடுத்துத்‌ தாங்கு 
வதற்கேதான்‌ நாமத்தைக்‌ கொடுத்திருக்கறது!' என்று பதில்‌ வருகிறது! 
“இத்தனை பலஹீனத்தில்‌ இவ்வளவு வீர்யமான மருந்தை எப்படித்‌ 
தாங்கிக்‌ கொள்வது?” என்று கேட்டால்‌, 'பலஹீனத்தைப்‌ போக்கவே 
தானப்பா இந்த மருந்து!” என்கற மாதிரி! 


சங்கர நாமத்தின்‌ சக்தியை எப்படி ஆசார்யாளே ஸங்கேதமாகத்‌ 
தெரிவித்திருக்கிறாரென்று சொல்லவந்தேன்‌. தனி மஹிமை வாய்ந்த 
நாமாவாக அது இருப்பதால்தான்‌ ஆசார்யாளின்‌ குருவும்‌ அதை 
மாற்றி வேறொரு தீக்ஷாநாமம்‌ கொடுக்கவில்லை. 
5 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராமானுஜர்‌ 


ஒற்றுமை 


ஆசார்யாளுக்கு ஓரளவு ஒற்றுமையாகவே ராமானுஜருக்கும்‌ இருக்‌ 
கிறது. ஸாதாரணமாக நம்முடைய ஆசார்யாளின்‌ வழிக்கு வித்யாஸ 
மாகவே ராமானுஜாசார்யார்‌ எதிலும்‌ பண்ணுவார்‌. பார்க்கப்‌ 
போனால்‌ அத்வைதத்துக்கு அவருடைய விசிஷ்டாத்வைத்தைவிட 
த்வைதம்தான்‌ நேரெதிரானது. ஆனாலும்‌, வழிமுறைகளில்‌ 
மத்வாசார்யாரைவிட ராமானுஜர்தான்‌ ஒரே வித்யாஸமாகப்‌ பண்ணி 
யது. ப்ரஹ்மசர்யத்திலிருந்தே ஸன்னியாஸத்துக்குப்‌ போவது, சிகையை 
எடுத்துவிடுவது, யஜ்ஞோபவீதத்தை (பூணூலை) நீக்கிவிடுவது என்‌ 
றெல்லாம்‌ ஆசார்யாள்‌ போலவேதான்‌ மத்வரும்‌ தம்முடைய ஸம்ப்ர 
தாயத்தில்‌ வைத்தார்‌. ஆனால்‌ ராமானுஜரின்‌ வழியிலோ, ஸன்னியாஸி 
களுக்குச்‌ சிகையும்‌ யஜ்ஞோபவீதமும்‌ உண்டு; க்ருஹஸ்தாச்ரமிகள்‌ 
ஸன்னியாஸி ஆகிறார்கள்‌. நமக்கு (சங்கர மரபுத்‌ துறவிகளுக்கு) ஏக 
தண்டம்‌ என்றால்‌ அவர்கள்‌ த்ரிதண்டி ஸன்னியாஸிகள்‌ என்பதாக 
மூன்று தண்டங்களை ஒன்றாகக்‌ கட்டி வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
பாரமஹம்ஸ்யத்திற்கு (பரமஹம்ஸ ஸன்னியாஸ நிலைக்கு)ச்‌ சொன்ன 
விதிகளின்படி நம்‌ ஸம்ப்ரதாயத்தில்‌ தானிருக்கிறது என்று நாம்‌ அனேக 
சாஸ்த்ரங்களைக்‌ காட்டினால்‌, அவர்கள்‌ தாங்களும்‌ பரம ஹம்ஸர்கள்‌ 
தான்‌. தாங்கள்‌ அப்படி இருப்பதற்கும்‌ சாஸ்த்ர ஆதாரம்‌ இருக்கிறது 
என்கிறார்கள்‌. ஆக, ஆசார்யாள்‌ வழிக்கு எல்லாம்‌ வித்யாஸமாக 
அவர்கள்‌ செய்கிறார்கள்‌. 

ஆசார்யாள்‌, மத்வர்‌ இரண்டு பேரும்‌ மடங்கள்‌ ஸ்தாபித்தார்கள்‌. 
ராமானுஜர்‌ ஸ்தாபிக்கவில்லை. எழுபத்து நாலு ஸிம்ஹாஸனாதிபதிகள்‌ 
என்று வைஷ்ணவர்களிடையில்‌ இருப்பது ஸன்னியாஸிகளின்‌ தலைமை 
யில்‌ மட ஸ்தாபனம்‌ பண்ணியது போலல்ல; அது க்ருஹ்ஸ்த பரம்பரை 
களின்‌ வழியே ஸ்ரீ வைஷ்ணவ ஸம்ப்ரதாயத்தை வளர்ப்பதற்கான 
ஏற்பாடு. ; 

ஆசார்ய ஸம்ப்ரதாய ஸன்னியாஸிகள்‌ *தசநாமிகள்‌' என்ற பத்துவித 
மான ஸன்னியாஸ வகைகளில்‌ ஒன்றைச்‌ 'சேர்ந்தவர்களாகவே இருப்‌ 
பார்கள்‌. மத்வாசார்யாரும்‌ தசநாமிகளில்‌ ‘Biggi என்ற பிரிவில்‌ 
ஆச்ரமம்‌ வாங்கிக்‌ கொண்டவர்தான்‌ (துறவு இக்ஷை பெற்றவர்தான்‌). 
ஆனந்த தீர்த்தர்‌ என்பதே அவருடைய ஸன்னியாஸப்‌ பேர்‌. க்ருஷ்ண 
சைதன்யரும்‌ அப்படித்தான்‌. கேசவ பாரதி, ஈச்வரபுரி என்பவர்களிடம்‌ 
அவர்தக்ஷை வாங்கிக்‌ கொண்டதாகச்‌ சொல்கிறார்கள்‌. பாரதி, புரி 
என்ற இரண்டும்‌ தசநாமிகளில்‌ வருவதுதான்‌. - ராமக்ருஷ்ண 
பரமஹம்ஸாகூட ஒரு “புரி ஸன்னியாஸி*யிடமிருந்துதான்‌ ஆச்ரமம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவர்‌. 
k. தோதாபுரி. 
CC-0. In Public Domain. Digitized by Mutfulakshmi Research Academy 


ஆனால்‌ ராமானுஜர்‌ மட்டும்‌ இந்த தசநாமிப்‌ பிரிவின்கீழ்‌ ஸல்‌ 
யாஸியாகவில்லை. ஆரம்ப காலத்தில்‌ அவர்‌ ஆத்மசாஸத்ரம்‌ படிக 
யாதவ ப்ரகாசர்‌ என்ற அத்வைதியிடமே போனார்‌. ஆனால்‌, க. hort ow 
ஸித்தாந்தத்தை அவரால்‌ ஒப்புக்‌ கொள்ள முடியவில்லை எனறு 221௮ 
கிறார்கள்‌. ஆனால்‌, அது அவர்‌ ஆச்ரமம்‌ வாங்கிக்கொள்வதற்கு if 
காலத்தில்தான்‌. (அத்வைதப்‌ புஸ்தகங்களைப்‌ பார்த்தால்‌ யாதவ 
ப்ரகாசர்‌ என்று எவரைப்‌ பற்றியும்‌ தெரியவில்லை.) 


ஆசார்யாள்‌ வர்ணாச்ரம தர்மங்களை வலியுறுத்தி நிலை5 it 
னார்‌. ராமானுஜாசார்யார்‌ அவற்றை அவ்வப்போது இளக்கிக்‌ கெடுத்த 
தாக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைக்‌ கதைகளில்‌ நிறையப்‌ பார்க்கி 
றோம்‌. ராமானுஜ பாஷ்யங்களைப்‌ பார்க்கும்போது அவரும்‌ 
வர்ணாச்ரம தர்மானுஷ்டானத்தைத்தான்‌ வலுவாக ஆதரித்தாரென்று 
தெரிகிறது. ஆனாலும்‌ அவருடைய ஸம்ப்ரதாயஸ்தர்கள்‌ இப்படிப்‌ பல 
கதைகள்‌ சொல்கிறதையும்‌ கொஞ்சம்‌ கவனிக்கத்தான்‌ வேண்டியிருக்‌ 
கிறது. மத்வாசார்யார்‌ நம்முடைய ஆசார்யாளைப்‌ போலவே இவ்ர 
மாக வர்ணாச்ரமங்களை விதித்தவர்‌. 

'ஆசார்யாளின்‌ வழிக்கெல்லாம்‌ முழுக்க வித்யாஸமாக ராமானுஜர்‌ 
பண்ணியது ஏன்‌? மத்வர்‌ ஏன்‌ அவ்வளவு வித்யாஸமாகப்‌ போக 
வில்லை?” என்று கேட்டால்‌ ஒரு காரணம்‌ தோன்றுகிறது. ஆசார்யா 
ளுக்கு அடுத்தாற்போல்‌ வந்தவர்‌ ராமானுஜர்தான்‌. அவருக்கு அப்புறந்‌ 
தான்‌ மத்வாசார்யார்‌ வந்தார்‌. ஒவ்வொருவரும்‌ தமக்கு முந்தி வந்தவ 
ருக்கு மாறாக ஸித்தாந்தம்‌ பண்ணினார்கள்‌. ஸித்தாந்தத்தில்‌ மட்டும்‌ 
வித்யாஸம்‌ என்று இல்லாமல்‌ மற்ற நடைமுறைகளிலும்‌ வித்யாஸ 
மாகப்‌ போனால்தான்‌ புதுசாக வந்தவர்களை லோகத்திற்கு ஸ்வச்ச 
மாகத்‌ தனிப்படுத்திக்‌ காட்ட முடியும்‌. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்‌ 
தால்‌ புதுக்‌ கொள்கை மட்டுமில்லாமல்‌ கட்சிக்குப்‌ புதுசாக ஒரு கொடி, 
ஸிம்பல்‌, ட்ரெஸ்‌ என்று ஏற்படுத்துகிறார்களல்லவா? அப்படி. அத 
னால்‌ சங்கரரை அடுத்து வந்த ராமாஜனுஜர்‌ சங்கரர்‌ பின்பற்றிய 
நடைமுறைக்கெல்லாம்‌ வித்யாஸமாகப்‌ பண்ணினார்‌ போலிருக்கிறது. 
இப்படியே ராமானுஜரை அடுத்து வந்த மத்வர்‌ ராமானுஜருக்கு 
வித்யாஸமாகப்‌ பண்ண நினைத்திருக்கலாம்‌. அப்படிப்‌ பண்ணும்‌ 
போது, இரண்டு நெகடிவ்‌ சேர்ந்தால்‌ பாஸிடிவ்‌ ஆகிவிடும்‌ என்பது 
போல, மத்வர்‌ மாற்றிப்‌ பண்ணியது சங்கரரின்‌ வழிக்கே இரும்பி 
விட்டது என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 

சங்கர-ராமானுஜர்கள்‌ பெயர்‌ விஷயமாக ஒரு ஒற்றுமையைச்‌ 
சொல்ல ஆரம்பித்து, வேற்றுமைகளைச்‌ சொல்லிக்‌ கொண்டு போய்‌ 
விட்டேன்‌! (அந்த) ஒற்றுமை என்ன? ராமானுஜருடைய பூர்வாச்ரமப்‌ 
பேர்‌ லக்ஷ்மணர்‌ என்பது. இளையாழ்வார்‌ என்று தமிழில்‌ சொல்வார்‌ 
கள்‌. ராமருக்கு இளையவர்‌ லக்ஷ்மணர்‌. ராமரின்‌ உடன்‌ பிறந்தவன்‌. 
“அனுஜன்‌' என்றால்‌ “உடன்‌ பிறந்தவன்‌”. ஆகவே ராமானுஜர்‌ என்றா 
லும்‌ லக்ஷ்மணர்‌ என்றாலும்‌ ஒன்றுதான்‌. சங்கரரைப்‌ போலப்‌ 
பூர்வாச்ரமப்‌ பேர்‌ அப்படியே துரீயாச்ரமத்தில்‌ தொடராவிட்டாலும்‌ 


7 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அந்தப்‌ பேரின்‌ அர்த்தத்திலேயே ராமானுஜர்‌ என்ற ஸன்னியாஸ நாம 
மும்‌ இருக்கிறது! அதுதான்‌ ஒற்றுமை. 

லக்ஷ்மணர்‌ பூர்வத்தில்‌ யார்‌, ஆதிசேஷனாக இருந்தவர்‌. ராமானுஜா 
சார்யாரை ஆதிசேஷ அவதாரமென்று சொல்கிறார்கள்‌. 

நாம்‌ ஆசார்யாளை சிவாவதாரம்‌ என்கிறோம்‌. வைஷ்ணவர்கள்‌ 
தங்களுடைய ஆசார்யரை விஷ்ணு அவதாரம்‌ என்று சொல்லவில்லை. 
சேஷாவதாரம்‌ என்கிறார்கள்‌. மாத்வர்களும்‌ மத்வரை விஷ்ணு 
அவதாரமாகச்‌ சொல்வதில்லை. வாயுவின்‌ அவதாரம்‌ என்று சொல்‌ 
இறார்கள்‌. திரும்பத்‌ திரும்ப அவதாரங்கள்‌ பண்ணுவதே விஷ்ணுவின்‌ 
தொழிலாகத்தான்‌ இருந்தும்‌ இப்படி. இருக்கிறது. 

சங்கர-ராமானுஜர்களுக்கு இன்னொரு ஓற்றுமை. இரண்டு பேருக்‌ 


கும்‌ ஓர்‌ உறவு தோன்றுகிறது! ஆசார்யாளின்‌ குருவான கோவிந்த , 


பகவத்பாதர்‌ பதஞ்ஜலியின்‌ அவதாரமென்றால்‌, அந்தப்‌ பதஞ்ஜலியோ 
ஆதிசேஷாவதாரம்‌! அதே ஆதிசேஷனின்‌ அவதாரமாகத்தான்‌ 
ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ ராமானுஜரைச்‌ சொல்கிறார்கள்‌! 


ராமானுஜர்‌ என்பது அவருடைய பூர்வாச்ரமப்‌ பேருக்கே synonym 
என்று சொல்ல வந்தேன்‌. 

மத்வரின்‌ பூர்வாச்ரமப்‌ பேர்‌ வாஸுதேவன்‌. அப்புறம்‌ ஆனந்த 
இர்த்தரானார்‌. பூர்ண ப்ரஜ்ஞர்‌ என்றும்‌ ஸன்னியாஸியானபின்‌ அவ 
ருக்கு ஒரு பேருண்டு. லோகத்துக்கு ப்ரஸித்தமான பேரோ மத்வர்‌ 
என்பது. வாஸுதேவன்‌ என்ற பெயருக்கும்‌ அவருடைய ஸன்னியாஸப்‌ 
பெயர்களுக்கும்‌ ஸம்பந்தமில்லை. கெளராங்கர்‌ என்று பூர்வாச்ரமப்‌ 
பெயர்‌ பெற்றிருந்தவர்‌. அப்புறம்‌ க்ருஷ்ண சைதன்யரானார்‌. அந்த 
இரண்டு பெயர்களுக்கும்‌ ஸம்பந்தமில்லை. [சிரித்து] கெளராங்கருக்கு 
க்ருஷ்ணர்‌ நேரெதிர்‌! கெளராங்கர்‌ என்றால்‌ வெள்ளை வெளேரென்று 
இருப்பவர்‌; க்ருஷ்ணர்‌ என்றால்‌ கறுப்பர்‌, கருப்பண்ணசாமி! 

இதிலேதான்‌ சங்கரருக்கு ஓரளவு ஒற்றுமையாக, ராமானுஜருக்குப்‌ 
பூர்வாச்ரம-துரீயாச்ரமப்‌ பெயர்களின்‌ அர்த்தங்கள்‌ ஒன்றாகவே இருக்‌ 
இன்றன. ்‌ 

ஆசார்யாள்‌ ஒருவருக்கே இரண்டும்‌ வார்த்தையிலும்‌ ஒன்றாகவே 
இருப்பது. : 

ஆக, நம்‌ குரு பரம்பரையில்‌ ஆசார்யாள்‌ வரை வந்தவர்களில்‌ 
கோவிந்த பகவத்பாதர்‌ ஒருவருக்குத்தான்‌ திருத்தமாக  வித்யாஸம்‌ 
பண்ணிப்‌ பூர்வாச்ரமத்தில்‌ ஒரு பேர்‌, ஸன்னியாஸம்‌ வாங்கிக்கொண்ட 
பிறகு இன்னொரு பேர்‌ என்று இருந்திருக்கிறது. ஆசார்யாளுக்கு 
அப்புறம்‌ அவருடைய நேர்‌ சிஷ்யர்களிலிருந்து ஆரம்பித்து ஸன்னி 
யாஸிகளுக்கு நிச்சயமாக வேறே பேர்தான்‌ என்றே வைக்கப்பட்டு 
வந்திருக்கிறது. 

ஸன்னியாஸியான - கோவிந்த பகவத்பாதாள்‌ பரிவ்ராஜகராக 
ஸஞ்சாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்பதும்‌ அவ்வப்போது அப்படியே 


6-0. In Public Domain. Digitized by Mufhulakshmi Research Academy 


நிஷ்டையில்‌ போய்‌ ஒரே இடத்தில்‌ தம்மை மறந்து உட்கார்ந்து கொண்‌ 
டிருப்பதுமாக இருந்தார்‌. 

அவர்‌ என்ன புஸ்தகங்கள்‌ செய்தாரென்று நிச்சயமாகத்‌ தெரிய 
வில்லை. ஆசார்யாள்‌ செய்ததாக வழங்கிவரும்‌ 'யோகதாராவளி யும்‌ 
'அத்வைதானுபூதி'யும்‌ கோவிந்த பகவத்பாதர்‌ இயற்றியவை என்று ஓர்‌ 
அபிப்ராயமிருக்கிறது. இப்படியொரு அபிப்ராயமிருப்பதால்‌, 
ஆசார்யாளே அவற்றைச்‌ செய்திருந்தாலும்‌ அதற்கு முக்யமாக 
கோவிந்த பகவத்பாதரிடமிருந்தே இன்ஸ்பிரேஷன்‌ கிடைத்திருக்க 
வேண்டுமென்று சொல்லலாம்‌. “யோக தாராவளி'யில்‌ அஷ்டாங்க 
யோகம்‌ முதலான யோகசாஸ்த்ர நுட்பங்களைச்‌ சொல்லி, அந்த வழி 
யில்‌ போய்‌ அத்வைதானுபூதியான ஸமாதியில்‌ தோய்ந்து அப்படியே 
பட்ட கட்டை மாதிரிப்‌ பூர்ண ஸ்திதியில்‌ ப்ரகாசித்துக்‌ கொண்டிருப்ப 
தைச்‌ சொல்லியிருக்கிறது. யோக ஸூத்ரம்‌ செய்த பதஞ்ஜலிதான்‌ 
கோவிந்த பகவத்பாதர்‌ என்பது இங்கே நினைவுக்கு வருறெது. 
'அத்வைதானுபூதி' முழுஞானம்‌. யோகம்‌ என்று ஒரு ஸாதனை, அதைப்‌ 
பண்ணுவது என்று ஒரு கார்யம்‌ ஆகியவைகூட இல்லாமல்‌, ஸ்வயம்‌ 
ஸித்தமாக எப்பவுமே தன்னில்‌ தானாக இருக்கும்‌ ஆத்மாவை அப்ப 
டியே அனுபவித்துக்‌ கொண்டிருப்பதை “அத்வைதானுபூதி'யில்‌ பரம 
ஞானமார்க்க முறையில்‌ சொல்லியிருக்கிறது. இந்த இரண்டு ப்ரகரணங்‌ 
களுக்கும்‌ கோவிந்த பகவத்பாதரின்‌ ஸம்பந்தம்‌ உண்டென்றாலே அவர்‌ 
உத்தமமான யோஃ&ச்வரராகவும்‌, அனுபவ ஞானியாகவும்‌ இருந்திருக்‌ 
கிறாரென்று புரிந்து கொள்ளலாம்‌. 

கல்வியறியும்‌, அனுபூதியும்‌ பெற்றவர்களில்‌ சிலபேர்‌ நன்றாக எழுதி 
வைப்பார்கள்‌. சிலபேருக்கு எழுத வராது. ஆனாலும்‌ தங்களுடைய 
அனுபவ சத்தியால்‌ அதே அனுபவத்தைப்‌ பெறக்கூடிய உத்தம சிஷ்யர்‌ 
களை உண்டாக்கி, அவர்கள்‌ மூலம்‌ ஸித்தாந்தத்தை ப்ரசாரப்படுத்துவ 
தில்‌ இவர்களுக்கு விசேஷத்‌ திறமை இருக்கலாம்‌. 

கோவிந்த பகவத்பாதாளை இந்தக்‌ கோஷ்டியில்‌ சொல்லலாம்‌. 
அவர்‌ முதலில்‌ மஹாபாஷ்யத்தைக்‌ கரைத்துக்‌ குடித்தார்‌. அந்த 
சாஸ்த்ரத்தை ப்ரசாரம்‌ பண்ண அவரை விட்டால்‌ வேறு யாருமில்லை 
யென்றே கெளடர்‌ உபதேசம்‌ செய்ததாகப்‌ பார்த்தோம்‌. அவருக்கப்‌ 
புறம்‌ மஹாபாஷ்யம்‌ லோகத்தில்‌ நன்றாக ப்ரசாரமாகியிருப்பதும்‌, 
அனேக வ்யாகரண புஸ்தகங்கள்‌ தோன்றியிருப்பதும்‌ ப்ரத்யக்ஷத்தில்‌ 
தெரிகிறது. ஆனால்‌ அவரே வ்யாகரண புஸ்தகம்‌ எதுவும்‌ எழுதி 
வைத்து விட்டுப்‌, போயிருக்கவில்லை. அப்படியிருந்தும்‌ அந்த 
சாஸ்த்ரம்‌ ப்ரசாரமாகும்படிப்‌ பண்ணியிருக்கிறாரென்றால்‌, அப்போது 
அவர்‌ நல்ல சிஷ்யர்களை உண்டுபண்ணி அவர்கள்‌ வழியாகவே 
இப்படி நடக்கச்‌ செய்ததாகத்தானே இருக்க வேண்டும்‌? 

ஸங்கதத்தில்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. சில வித்வான்களுக்குத்‌ 
தியரி, ஆராய்ச்சி என்றெல்லாம்‌ விசேஷமாகத்‌ தெரிந்‌ 
திருப்பதில்லை; ஆனால்‌ ஸங்கீத சாஸ்த்ர ஆராய்ச்சிக்காரர்களைவிட 
இவர்களே அனேக சிஷ்யர்களை நல்ல வித்வான்‌௧ளாக ரூபம்‌ பண்ணி 

9 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யிருக்கிறார்கள்‌ - என்று. இது எல்லாத்‌ துறைக்கும்‌ பொருந்துவதுதான்‌. 
அறிவுச்‌ சக்திக்கு மேல்‌ ஸ்வானுபூதிச்‌ சக்தி என்பதையே இது காட்டு 
ANS. ஒரு மனுஷ ஜீவனிடம்‌ எப்படிப்‌ பழகித்‌ தட்டிக்‌ கொட்டி அதை 
ரூபம்‌ பண்ணுவது என்பதிலுள்ள இறமையையும்‌ காட்டுகிறது. 

கற்றுக்‌ கொடுப்பது, ஸத்சிஷ்யர்களை உருவாக்குவது என்பது ஒரு 
தனியான கலை. அறிவு, அனுபவம்‌, எழுத்து ஸாமர்த்யம்‌ முதலியவற்‌ 
றைப்‌ பெற்ற பல பேருக்குக்கூட இப்படி. உயிரோடுள்ள ஒரு ஜீவனை 
சிஷ்யனாக்கிக்‌ கொண்டு அவனை அறிவாளியாகவும்‌ அனுபவியாகவும்‌ 
ரூபமாக்குவதற்கு முடியாமலிருக்கும்‌. 

உசந்த சிஷ்யர்களை ரூபம்‌ பண்ணும்‌ திறமை கோவிந்த பகவத்பாத 
ருக்கு விசேஷமாயிருந்திருக்கிறது. 

அதனால்தான்‌ அவருடைய மஹாப்‌ பெரிய சிறப்பாக நம்‌ ஆசார்‌ 
யாளே அவரைத்தான்‌ குருவாக வரித்து அவரிடமே சிஷ்யராகி 
உபதேசம்‌ பெற வேண்டுமென்று இருந்திருக்கிறது. 

ஆசார்யாளை அவர்‌ “ரூபம்‌ பண்ண' வேண்டியிருந்திருக்காதுதான்‌. 
குரு என்று ஒருத்தர்‌ பாடுபட்டும்‌, அனுக்ரஹ சக்தியைச்‌ செலவழித்துந்‌ 
தானா புதுசாக அவரை அறிவாளியாகவோ, அனுபூதிமானாகவோ 
ஆக்க வேண்டும்‌? ஆனாலுங்கூடப்‌ பரமேச்வரனே அவதாரம்‌ பண்ணி 
மனுஷ்யர்‌ மாதிரி ஒருத்தரை குரு என்று பணிந்து உபதேசம்‌ வாங்கிக்‌ 
கொள்ளும்போது அது இவர்தானென்று தேர்ந்தெடுத்தாரென்றால்‌ 
அப்படிப்பட்டவர்‌ மஹா அனுபவி, அறிவாளி. சிஷ்யர்களை 
உருவாக்குவதில்‌ அலாதித்‌ திறமை பெற்றவர்‌ என்று லோகத்துக்குக்‌ 
காட்டுவதாகவே அர்த்தம்‌. 

ஜகத்குரு என்று ஜகத்தே கொண்டாடும்‌ ஆசார்யாள்‌ சிஷ்யபாவத்‌ 
தோடு இருந்துகொண்டு குரு பரம்பரையை வினயமாக ஸ்தோத்‌ 
தரிப்பது வழக்கம்‌. குரு மஹிமையைத்‌ தெரிவிப்பதற்கே 'குர்வஷ்டகம்‌' 
என்று ஸ்தோத்ரம்‌ செய்திருக்கிறார்‌. அவர்‌ (இயற்றியுள்ள ஞான நூல்‌ 
களில்‌ முன்னமேயுள்ள நூல்களின்‌ பாஷ்யமாக இன்றி) ஸொந்தமாகச்‌ 
செய்துள்ள 'ப்ரகரண க்ரந்த'ங்களில்‌ சூடாமணியாக இருப்பது 'விவேக 
சூடாமணி'. அதன்‌ ஆரம்பத்தில்‌ 'மங்களாசரணம்‌' என்பதாக கோவிந்த 
பகவத்‌ பாதாளை ஸ்தோத்ரம்‌ செய்திருக்றோர்‌. அதிலிருந்து அவரு 
டைய (கோவிந்தருடைய) பெருமையைத்‌ தெரிந்து கொ 

ச்லோகத்தைச்‌ சொல்கிறேன்‌. 

ஸர்வ-வேதாந்த-ஸித்தாந்த கோசரம்‌ தம்‌ - அகோசரம்‌ | 

கோவிந்தம்‌ பரமாநந்தம்‌ ஸ்த்குரும்‌ ப்ரணதோஸ்ம்யஹம்‌ 

*ஸத்குரும்‌ கோவிந்தம்‌ , அஹம்‌ ப்ரணதோஸ்மி' - ஸத்குருவான 
கோவிந்தரை நான்‌ நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. 


ள்ளலாம்‌. 
11 


“ஸத்குரும்‌' என்பதற்குப்‌ பதில்‌ “மத்குரும்‌' என்று பாடமுண்டு 
“மத்குரு' என்றால்‌ “என்னுடைய குரு”. ஆசார்யாள்‌ தம்முடைய குரு 
என்று ஸொந்தம்‌ பாராட்டி இப்படிச்‌ சொல்வதாக வைத்துக்கொள்‌ 
வதே “ஸத்குரும்‌' என்பதைவிட அழகாக இருக்கிறது. 


CC-0. In Public Domain. Digitized by dAuthulakshmi Research Academy 


அந்தக்‌ குரு எப்படிப்பட்டவர்‌? 

'பரமானந்தம்‌' - லோக ஆனந்தங்கள்‌ எல்லாம்‌ 8ழானவை. உசந்த 
ஆனந்தம்‌ ப்ரம்மானந்தம்தான்‌. அதுதான்‌ பரமானந்தம்‌. அதன்‌ உருவ 
மாகவே இவர்‌ இருக்கிறார்‌. 

இன்னம்‌ என்னவாக இருக்கிறார்‌? 

என்னவென்று, இன்னவென்று அவரை வரையறைப்படுத்தி 
வர்ணிக்க முடியாது. அவர்‌ நம்மால்‌ எட்டிப்‌ பிடிக்கமுடியாதவர்‌ - 
“அகோசரம்‌'. 

வாஸ்தவத்தில்‌ இப்படி எட்டவொண்ணாதவராக இருந்தாலும்‌ 
கருணையால்‌ நமக்கு எட்டக்கூடியவராகவும்‌ ஆகிறார்‌. எப்படி? 
வேதாந்தம்‌, ஸித்தாந்தம்‌ என்றெல்லாம்‌ ஆத்ம சாஸ்த்ரங்களையும்‌, 
ஸாதனா மார்க்கங்களையும்‌ கொடுத்து அவற்றின்‌ மூலம்‌ நம்மை 
எட்டிப்‌ பிடிக்கும்படிச்‌ செய்திருக்கிறார்‌. அதைச்‌ சொல்லித்தான்‌ 
ஆரம்பித்திருக்கிறது; 'ஸர்வ வேதாந்த ஸித்தாந்த கோசரம்‌.” 

ஒரு மனுஷ்ய குருவை ஸ்துதிப்பதாக இல்லாமல்‌ பரமாத்மாவையே 
ஸ்துதிப்பதாக ச்லோக வாசகம்‌ இருக்கிறது. 

ஸரியான பாவம்‌ இருந்தால்‌ 'மனுஷ்ய' குரு என்றே ஒன்று 
கிடையாது! பரமாத்மாதான்‌ அந்த ரூபத்தில்‌ வந்திருக்கிறான்‌ என்பது 
தான்‌ சாஸ்த்ரம்‌. ஆனால்‌ நடைமுறையில்‌ அதில்‌ ஸந்தேஹம்‌ வரலாம்‌. 
“நாம்‌ ஏற்றி வைத்துப்‌ பரமாத்மாவாக பாவிப்பது இருக்கட்டும்‌. அவ 
ருக்கு அந்தப்‌ பரமாத்மானுபவம்‌ நிஜமாக இருக்கிறதா?” என்று 
ஸந்தேஹம்‌ வரலாம்‌. ஆனால்‌ ஆசார்யாளைப்‌ போன்ற ஒருவர்‌ இப்‌ 
படிச்‌ சொல்லியிருக்கிறாரென்றால்‌ அப்போது அந்தக்‌ குரு நிஜமாகவே 
அப்படி இருந்துதானிருக்க வேண்டும்‌... 

கோவிந்த பகவத்பாதர்‌ பத்ரிகாச்ரமத்தில்‌ இருக்கும்போது வ்யாஸா 
சார்யாளின்‌ தர்சனம்‌ அவருக்குக்‌ கிடைத்தது. 

அவதாரமாக வரப்போகிறவருக்கு கோவிந்த பகவத்பாதர்தான்‌ குரு 
வாயிருக்க வேண்டுமென்ற திவ்ய ஸங்கல்பத்தை அவருக்குத்‌ தெரிவிக்க 
இது ஸமயமாயிற்று. வருங்காலத்துக்கெல்லாம்‌ ப்ரஹ்ம வித்யை போவ 
தற்கு அங்குரார்ப்பணமான பெரிய விஷயத்தைப்‌ பற்றிய அறிவிப்பு 
அல்லவா? அதனால்‌ சுகாசார்யாள்‌, கெளடபாதாசார்யாள்‌ ஆகியவர்‌ 
களும்‌ அங்கே கூடியிருந்தார்கள்‌. 

வ்யாஸர்‌ கோவிந்த பகவத்பாதருக்கு ஈச்வர நிர்மிதமாக ஏற்பட்‌ 
டிருந்த பெரிய கார்யத்தைக்‌ கொடுத்தார்‌. 

“நம்முடைய (ப்ரஹ்ம) ஸூத்ரத்துக்கு ஸரியாக அர்த்தம்‌ பண்ணி 
அத்வைத வேதாந்தத்தை லோகத்தில்‌ ஸ்தாபிப்பதற்காகப்‌ பரமேச்‌ 
வரனே அவதாரம்‌ பண்ணப்‌ போகிறான்‌. ஸன்னியாஸியாயிருந்து 
துர்மதங்களைக்‌ கண்டித்து வைதிக தர்மத்தை நிலைநாட்டப்‌ போகி 
றான்‌. லோக ஸம்ப்ரதாயத்தையொட்டி அந்த அவதார புருஷருக்கு 
ஒருத்தர்‌ ஆச்ரமம்‌ கொடுத்து உபதேசம்‌ பண்ண வேண்டும்‌. இந்தப்‌ 
பெரிய கார்யம்‌ உனக்குத்தான்‌ ஸங்கல்பிக்கப்பட்டிருக்கறது! 


11 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“தகஷிணத்தின்‌ கோடியில்‌ கேரள தேசத்தில்‌ அவதாரம்‌ ஏற்படப்‌ 
போகிறது. அவதாரக்காரர்‌ பால்யத்திலேயே உபதேசம்‌ வேண்டி அங்கி 
ருந்து புறப்பட்டு வருவார்‌. நாமானால்‌ இங்கே வட கோடியில்‌ ஹிமாச 
லத்தில்‌ இருக்கிறோம்‌. இத்தனாந்தூரம்‌ அவர்‌ நடந்து வரும்படி. விடக்‌ 
கூடாது. (காரணம்‌:) அவதாரம்‌ என்பது ஒன்று; குழந்தை என்பது இன்‌ 
னொன்று; அதோடுகூட சிஷ்யன்‌ குருவைத்‌ தேடிப்‌ போகிற மாதிரியே 
குருவும்‌ ஸத்சிஷ்யனைத்‌ தேடிப்‌ போக வேண்டும்‌. அதனால்‌ பாதிதூரம்‌ 
அவர்‌ வருவதாகவும்‌ பாதி தூரம்‌ நீ போவதாகவும்‌ இருக்கட்டும்‌. இங்‌ 
கேயிருந்து தேச மத்திக்குப்‌ போ. 

நர்மதா தீரம்‌ உனக்கு ஏற்கெனவே பழக்கப்பட்ட இடம்தானே? 
அங்கே போய்‌, நீ மஹாபாஷ்ய உபதேசம்‌ பெற்றுக்‌ கொண்ட அரசு 
மரத்தடியிலேயே காத்துக்‌ கொண்டிரு. அங்கேயுள்ள குஹையில்‌ 
ஆத்மானுஸந்தானம்‌ பண்ணிக்‌ கொண்டு உட்கார்ந்திரு. உரிய காலத்தில்‌ 
அவர்‌ வந்து சேரும்போது ஆச்ரமம்‌ கொடுத்து உபதேசம்‌ பண்ணு 
என்று வ்யாஸர்‌ சொன்னார்‌. 

“ரவுன்ட்‌ டேபிள்‌ கான்‌ஃபரன்ஸ்‌' என்று உலகத்‌ தலைவர்கள்கூட 
ரிஸொல்யூஷன்‌ பாஸ்‌ பண்ணுகிற மாதிரி (தீர்மானம்‌ நிறைவேற்றுவது 
போல்‌) வ்யாஸர்‌, சுகர்‌, கெளடபாதர்‌, கோவிந்த : பகவத்பாதர்‌ ஆகிய 
நாலு பெரிய மஹான்கள்‌ கூடிய மஹாநாட்டில்‌ இப்படி ரிஸொல்யூஷன்‌ 
பாஸ்‌ ஆயிற்று! : 

கோவிந்த பகவத்பாதர்‌ நர்மதை நதிக்கரைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 
பூர்வாச்ரமத்தில்‌ எந்த மரத்துக்கு மேலே சிஷ்யராக இருந்துகொண்டு 
வ்யாகரண உபதேசம்‌ கேட்டாரோ, அதே மரத்தின்‌ அடியில்‌ ஒரு குகை 
யில்‌, தாம்‌ ப்ரஹ்ம வித்யோபதேசம்‌ செய்வதற்கான சிஷ்யரை எதிர்‌ 
பார்த்து உட்கார்ந்து கொண்டு, அப்படியே நிஷ்டையில்‌ ஆழ்ந்து 
விட்டார்‌. 

மஹாவிஷ்ணு ஹ்ருதய கமலத்தில்‌ நடராஜ தர்சனம்‌ கண்டதில்‌ உண்‌ 
டான ௮வரது சரீர கனத்தை ஆதிசேஷனால்‌ தாங்கமுடியவில்லை என்‌ 
பதில்‌ ஆரம்பித்து, சிதம்பரத்தில்‌ நடந்த பாடம்‌, கெளடபாதர்‌ - 
கோவிந்த பகவத்பாதர்‌ சரித்ரங்கள்‌ ஆகிய எல்லாம்‌ 'பதஞ்ஜலி சரித'த்‌ 
இல்‌ விரிவாகச்‌ சொல்லியிருக்கிறது. அந்த இரண்டு பேரையும்‌ பரம்‌ 
குருவாகவும்‌, குருவாகவும்‌ பெற்ற ஆசார்யாளின்‌ சரித்ரம்‌ கடைசியான 
அதன்‌ எட்டாம்‌ ஸர்க்கத்தில்‌ சுருக்கமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இவருடைய சரித்ரம்தான்‌ விஸ்தாரமாக 'சங்கரவிஜயம்‌' என்றே உள்ள 
புஸ்தகங்களில்‌ சொல்லியிருக்கிறதே என்பதால்‌, பூர்வாசார்யர்கள்‌ 
சரித்ரத்தை மட்டும்‌ விரித்தும்‌, இதைச்‌ சுருக்கியும்‌ (ராமபத்ர தீக்ஷிதர்‌) 
எழுதியிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. 


ராமபத்ர இதக்ஷிதரே வையாகரணியாக (வ்யாகரணத்தில்‌ தேர்ச்சி 
பெற்றவராக) இருந்ததால்‌ மஹாபாஷ்யம்‌ செய்யப்பட்டு ப்ரசார 
மானதை ஒரு காவ்யமாக எழுத வேண்டும்‌ என்பதுதான்‌ அவருடைய 


நோக்கமாயிருந்தது.. மஹாபாஷ்ய கர்த்தாவின்‌ பெயரில்தானே 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


புஸ்தகமே “பதஞ்ஜலி சரிதம்‌' எனப்படுகிறது? எனவே அதில்‌ “சங்கர 
விஜயத்தை விஸ்தாரமாகச்‌ சேர்க்க இடமில்லை. ஆனாலும்‌ புண்ய 
சரித்ரத்தைச்‌ சொல்லாமல்‌ விடப்படாது என்று, சுருக்கமாக இருந்தா 
லும்‌ தம்முடைய ஆசார்ய பக்தியைக்‌ கொட்டி எழுதிவிட்டார்‌. 

காலடியில்‌ ஆற்றில்‌ பாலசங்கரரின்‌ காலை முதலை பிடித்ததில்‌ 
இருந்து கதையை ஆரம்பித்திருக்கிறது. “அத்ராந்தரேஸரிதி நக்ர 
க்ருஹீத பாத': என்று ஆரம்பம்‌. 'ஸரிதி' - ஆற்றில்‌, “நக்ர'- முதலை 
(யால்‌); 'க்ருஹீத பாத: - பிடிக்கப்பட்ட பாதம்‌... 

அப்புறம்‌ ஆசார்யாள்‌ குருவைத்‌ தேடிப்போய்‌ உபதேசம்‌ பெற்றது, 
காசிக்குப்‌ போனது, பாஷ்யம்‌ பண்ணியது, திக்விஜயம்‌ பண்ணியது 
முதலியவற்றைச்‌ சொல்லி ஸம்க்ஷ்பமாக (சுருக்கமாக) ஒரு கடைசி 
ச்லோகத்துடன்‌ முடித்திருக்கிறது: 

கோவிந்த தேசிகம்‌ உபாஸ்ய சிராய பக்த்யா 

தஸ்மிந்‌ ஸ்திதே நிஜ மஹிம்நி விதேஹ முக்த்யா। 
அத்வைத பாஷ்யம்‌ உபகல்ப்ய திசோ விஜித்ய 
காஞ்சீபுரே ஸ்திதிம்‌ அவாப ஸ சங்கரார்ய: (1 

“சங்காராசார்ய' என்பதை “சங்கரார்ய” என்று சொல்லி முடித்திருக்‌ 
Ang. மீட்டரை உத்தேசித்து இப்படி ('ஆசார்ய' என்பதை “ஆர்ய” 
என்று) சொல்லியிருப்பதும்‌ நல்ல அர்த்தம்‌ கொடுக்கறது. 'ஆர்யர்‌' 
என்றால்‌ உயர்ந்தவர்‌, உத்தமமானவர்‌. அதுதான்‌ “uit என்றானது. 
சங்கரர்‌ என்ற உயர்ந்த புருஷர்‌ “சங்கரார்யர்‌'. அவர்‌ கோவிந்த குருவை 
வெகுகாலம்‌ பக்தியுடன்‌ உபாஸித்து வந்தார்‌, அதாவது குரு சுச்ரூஷை 
செய்து வந்தார்‌: 'கோவிந்த தேசிகம்‌ உபாஸ்ய சிராய பக்த்யா”. 
ஆசார்யாள்‌ பல வருஷங்கள்‌ கோவிந்த பகவத்பாதருடன்‌ இருந்ததாகச்‌ 
சொல்வதற்கில்லை. எட்டு வயஸில்‌ ஸன்னியாஸியான அவர்‌, பதினாறு 
வயஸாக்குள்‌ காசிக்குப்‌ போய்த்‌ தம்முடைய பாஷ்யங்கள்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ எழுதிவிட்டார்‌. ஆகையால்‌ நர்மதைக்‌ கரையில்‌ அவர்‌ GG 
வுடன்‌ அதிக வருஷங்கள்‌ இருந்திருக்க முடியாது. ஆனாலும்‌ அவர்‌ 
செய்த இடைவிடாத சுச்ரூஷையே பல வருஷம்‌ பணிவிடை செய்வ 
தற்கு ஸமமாக இருந்ததால்‌ 'சிராய' என்று போட்டிருக்கிறது. 

லோகத்துக்கு வழிகாட்டியாக ஆசார்யாள்‌ சிஷ்யராகி கோவிந்த 
தேசிகரிடம்‌ உபதேசம்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. தொடர்ந்தும்‌ லோகத்‌ 
துக்கு வழிகாட்டியாக குரு 'சுச்ரூஷை பண்ணினார்‌. 

“வந்த கார்யம்‌ ஆச்சு! வ்யாஸாசார்யாள்‌ பொறுப்புக்‌ கொடுத்த 
பெரிய கார்யத்தை நல்லபடி. முடித்தாயிற்று. இனிமேல்‌ சரீர த்யாகம்‌ 
பண்ணிப்‌ பரமாத்மாவோடேயே கலந்துவிட வேண்டியதுதான்‌” என்று 
கோவிந்த பகவத்பாதர்‌ நினைத்தார்‌. ப்ரஹ்ம ஞானம்‌ பெற்றபின்‌ சரீரத்‌ 
திலிருக்கும்போதே முக்தராகத்தான்‌ இருந்தார்‌. அதற்கு ஜீவன்‌ முக்தி 
என்று பெயர்‌. அப்புறம்‌ சரீரமும்‌ போய்விடும்‌. அதற்கு விதேஹ முக்தி 
என்று பெயர்‌. ஜீவிக்கும்போதே ப்ரம்மானுபவமான மோக்ஷ்த்தி 
லிருப்பது ஜீவன்‌ முக்தி. ஜீவனம்‌ முடிந்து தேஹம்‌ போனபின்‌ ஏற்படு 
வது விதேஹ முக்தி. i 

CC-0. In Public Domain. Digitiza® by Muthulakshmi Research Academy 


அப்படி. அவர்‌ லோக வாழ்க்கையை முடித்து, சரீரத்தைவிட்டு 
விதேஹ முக்தியடைந்தார்‌. தன்னுடைய He ஸ்வரூபமான ப்ரஹ்மம்‌ 
என்பதன்‌ மஹிமையில்‌ நிலைத்து விட்டார்‌! 'தஸ்மின்‌ ஸ்திதே நிஜ 
மஹிம்னி விதேஹ முக்த்யா.' 


இப்படி. அவர்‌ நிர்வாணமடைந்த பிறகே ஆசார்யாள்‌ குருவாகப்‌ 
பணி ஆரம்பித்தாற்போல மேலே ச்லோகத்தில்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
இன்னொரு விதமான வ்ருத்தாந்தமும்‌ இருக்கிறது. அதன்படி, 
ஆசார்யாள்‌ ஜகதாசார்யாளாக இக்விஜயம்‌ செய்து, கைலாஸம்‌ போய்‌ 
ஈச்வரனிடமிருந்து பஞ்ச லிங்கங்களைப்‌ பெற்று, பத்ரி, கேதாரம்‌ 
முதலிய இடங்கள்‌ வழியாகத்‌ திரும்பும்போது கெளடபாதரையும்‌ 
கோவிந்த பகவத்பாதரையும்‌ தர்சனம்‌ பண்ணி, தக்ஷிணாமூர்த்தி 
அஷ்டகம்‌' சொல்லி அடிக்கு அடி நமஸ்காரம்‌ செய்தார்‌ என்று தெரி 
கிறது. 

“பதஞ்ஜலி சரித'ப்படி கோவிந்தரின்‌ விதேஹமுக்திக்கு அப்புறம்‌ 
தான்‌ ஆசார்யாள்‌ நிஜமாகவே ஆசார்யராகப்‌ பணி ஆரம்பித்தது. 
“தஸ்மின்‌ ஸ்திதே நிஜ - மஹிம்னி விதேஹ முக்த்யா' - “கோவிந்தர்‌ 
விதேஹ முக்தியடைந்து நிஜ (ஆத்ம) மஹிமையில்‌ நிலைத்தபின்‌' - 
பின்‌ ஆசார்யாள்‌ என்ன செய்தாரென்று பின்பாதி ச்லோகத்தில்‌ 
“கன்டென்ஸ்‌' பண்ணிச்‌ சொல்லிக்‌ கதையை முடித்திருக்கிறது. 

என்ன செய்தாரென்றால்‌, அத்வைதபரமான பாஷ்யங்களையெல்‌ 
லாம்‌ அழகாக இயற்றினார்‌. “அத்வைத பாஷ்யம்‌ உபகல்ப்ய.' 

அந்த ஸித்தாந்தத்தை வெற்றிகரமாகப்‌ பரப்புவதற்காகத்‌ தேசம்‌ 
பூராவும்‌ ஸஞ்சாரம்‌ செய்தார்‌. திக்விஜயம்‌ செய்தார்‌: ‘HCer விஜித்ய' 
- திசைகளை ஜயித்தார்‌. அதாவது நாலு திசையிலும்‌ இருந்த மாற்று 
ஸித்தாந்தக்காரர்களை வாதத்தால்‌ ஐயித்தார்‌. ஸர்வ ஜனங்களின்‌ ஹ்ருத 
யத்தையும்‌ அன்பினால்‌ ஜயித்தார்‌. 

இப்படி ஜயித்து - 'விஜித்ய' - முடிவாக 'காஞ்சபுரேஸ்திதிம்‌ 
அவாப': காஞ்சியில்‌ ஸ்திரவாஸம்‌ வைத்துக்‌ கொண்டுவிட்டார்‌. 

‘RAS’ என்றால்‌ முடிந்துபோவது என்றும்‌ அர்த்தம்‌ உண்டு - 
கடைசி காலத்தில்‌ ஆசார்யாள்‌ காஞ்சியில்‌ வஸித்துவிட்டு அங்கேயே 
அவதார வாழ்க்கையின்‌ முடிவை அடைந்தார்‌ என்று அர்த்தம்‌. 

“குருரத்னமாலா'விலுள்ள கோவிந்த பகவத்பாத ஸ்துதியில்‌ அவரு 
டைய பூர்வாவதாரங்கள்‌ அவ்வளவையும்‌ அடுக்கிக்‌ கொண்டு போயி 
ருக்கிறது: 

ஹரிதல்ப - ஹராங்க்ரிநாபுர - க்ஷ்மாதர - 

ஸெனமித்ரி - பலாத்ரிபுத்ர லக்ஷ்மா! 
ஜயதாத்‌ - உபரேவம்‌ - ஆத்ததாமா 
ஜய கோவிந்த முநி : w சந்த்ரநாமாய 

“சந்த்ரநாமா' - அதுதான்‌ பூர்வாச்ரமப்‌ பேர்‌, 'ஜயகோவிந்தமுநி' - 
அது உத்தராச்ரம (பிற்கால ஆச்ரம)ப்‌ பேர்‌. “ஐய” என்பது இங்கே 
பேரோடேயே சேர்ந்திருப்பது. 'ஜயராமன்‌' என்ப போல: “ஜய 
6-0. In Public Domain. Digitized by Myghulakshmi Research Academy 


கோவிந்தர்‌' என்பதையே அவருடைய பெயராகச்‌ சொல்லியிருக்கிறது. 
“இப்படி ஏன்‌ சொல்லணும்‌? “வெல்க, வெல்க' என்று போற்றிக்‌ கூறும்‌ 
அர்த்தத்தில்‌ gu என்பதைத்‌ தனி வினைச்‌ சொல்லாகப்‌ பிரித்து, 
“கோவிந்த முனியே, வெல்க!” என்று ஏன்‌ சொல்லக்கூடாது?” என்றால்‌, 
ச்லோகத்தின்‌ பின்பாதி ஆரம்பத்திலேயே ஒரு 'போற்றி” சொல்லியாகி 
விட்டது. 'ஜயதாத்‌' என்று பின்பாதி ஆரம்பிப்பதற்கு: “வெல்க” என்று 
தான்‌ அர்த்தம்‌. ஆகையால்‌ மறுபடி “ஐய கோவிந்த முனி' என்று வரும்‌ 
போது அதையே அவருடைய முழுப்‌ பெயராக எடுத்துக்கொள்வது 
தான்‌ ஸரியானது. ஜயராமன்‌, ஜயலக்ஷ்மி, - வடக்கே ஜெய்கிஷன்‌ 
(ஜயக்கிருஷ்ணன்‌), ஜெய்‌ ஷங்கர்‌ (ஜய சங்கரன்‌) என்றெல்லாம்‌ கூடப்‌ 
பேர்‌ வைத்துக்‌ கொள்கிறார்கள்‌ - இவை மாதிரி ஜயகோவிந்தர்‌ 
என்றே பேரைச்‌ சொல்லியிருக்கிறது. 

ஒருவர்‌ உயிரோடிருக்கும்போது அவருக்கு ஜய கோஷம்‌ செய்தால்‌ 
அவர்‌ கார்யமெல்லாம்‌ வெற்றிகரமாகட்டும்‌ என்று அர்த்தம்‌. “ஜேய்‌, 
ஜேய்‌' என்று இப்படிப்‌ பல பேருக்குக்‌ கோஷம்‌ போடுகிறோம்‌. 
மறைந்து போனவர்களுக்கு 'ஜேய்‌' போட்டால்‌ என்ன அர்த்தம்‌? 
யசஃகாயம்‌ (புகழுடம்பு) என்று சொல்வதில்‌ அந்த ஆத்மா இருந்து 
கொண்டு ஆசீர்வாத கார்யத்தை வெற்றியோடு பண்ணிக்‌ கொண்டிருக்‌ 
கட்டும்‌, உயிரோடிருந்தபோது பண்ணியவற்றுக்கே ஸுகஷ்மமாக இப்‌ 
போதும்‌ சக்தியைக்‌ கொடுத்து அந்த லக்ஷ்யங்களில்‌ தொடர்ந்து வெற்றி 
காணட்டும்‌ என்று அர்த்தம்‌. = s 

வெற்றியைக்‌ குறிப்பது மட்டுமின்றி ஐய சப்தமே மிகவும்‌ மங்கள 
மானது. 'கடபயாதி ஸங்கியை' என்பதன்படி€ ஜ-ய என்ற எழுத்து 
கள்‌ 18 என்ற எண்ணிக்கையைக்‌ குறிக்கும்‌. 18 விசேஷமான மங்கள 
சக்தி வாய்ந்த எண்‌. 

இதனாலெல்லாம்தான்‌ ‘Qu’ என்று ஒருத்தர்‌ பேரோடேயே சேர்ப்‌ 
பது. 

மனுஷக்‌ குழந்தை மாதிரி இருந்த ஆசார்யாளை ஸன்னியாஸியாக்க, 
நிஜமான ஆசார்யாளாக ஆக்கியவரின்‌ பேருக்கு 'ஐய' சேர்க்காவிட்‌ 
டால்‌ யாருக்குத்தான்‌ சேர்ப்பது? (சிரிப்பு) சிஷ்யர்‌ ‘gw ஐய சங்கர” 
ராக இருந்தால்‌ குரு 'ஐய கோவிந்த'ராகவாவது இருக்க வேண்டாமா? 

ஜய கோவிந்த முநி : w சந்த்ரநாமா 

‘Qu கோவிந்தமுனி'யாக ஆவதற்கு முன்‌ அவர்‌ 'சந்த்ரநாமா'க்கார 
ராக இருந்தார்‌. அதுவும்‌ இதே பிறவியில்தான்‌. 

அதற்கு முந்தி? 

ஆதிசேஷனாயிருந்தார்‌. இதைத்தான்‌ 'ஹரிதல்ப', 'ஹராங்க்‌ ரிநூபுர”, 

க்ஷ்மாதர” என்று அவர்‌ செய்யும்‌ மூன்றுவிதக்‌ கார்யங்களால்‌ தெரிவித்‌ 
திருக்கிறது. ஆதிசேஷன்‌ விஷ்ணுவுக்குப்‌ படுக்கையை அதுதான்‌ 
'ஹரிதல்பம்‌'. அவரே சிவன்‌ நர்த்தனம்‌ பண்ணும்போது அவருடைய 
பாதத்தில்‌ லெம்பாகச்‌ சுற்றிக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்றேனல்லவா? அது 


€ கடபயரதி ஸங்கியை என்றே வரும்‌ பிரிவில்‌ இதற்கான விளக்கம்‌ 
இடம்தெறாகிறஐபம Domain. Digitizaé by Muthulakshmi Research Academy 


தான்‌ 'ஹராங்க்ரிநூபுரம்‌'. அவர்‌ செய்யும்‌ இன்னொரு பெரிய கார்யம்‌ 
இந்தப்‌ பூமி முழுவையும்‌ தம்முடைய ஆயிரம்‌ சிரஸினால்‌ தாங்கிக்‌ 
கொண்டிருப்பது 'க்்மா-தர' என்று இதைத்தான்‌ சொல்லியிருக்கிறது. 
பூமாதேவி எல்லாவற்றையும்‌ பொறுமையுடன்‌ தாங்கிக்‌ கொள்கிறா 
ளென்றால்‌ அவளையும்‌ ஆதிசேஷன்‌ தாங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
“க்ஷமா' என்றால்‌ பூமி. அதிலிருந்துதான்‌ க்ஷமா (பொறுமை) என்பது 
வந்தது. 'பொறுமைக்குப்‌ பூமாதேவி'. தன்னை வெட்டுறெவர்களையும்‌ 
தாங்குகிறது பூமி. கமாவையும்‌ தாங்குவதால்‌ ஆதிசேஷன்‌ “க்ஷ்மாதரர்‌'. 

இந்த ஆதிசேஷ ஸ்வரூபம்தான்‌ கோவிந்த பகவத்பாதாளின்‌ ஆதி 
ரூபம்‌. ஆதி ரூபத்திற்கும்‌ இந்த (கோவிந்த) ரூபத்திற்கும்‌ நடுவே 
இன்னும்‌ சில அவதார ரூபங்களும்‌ அவருக்கு உண்டு. என்னென்ன? 

ஸெளமித்ரி, பலாத்ரிபுத்ர - ஸெளமித்ரி, பல அத்ரி புத்ர. 
ஸெளமித்ரி என்றால்‌ ஸுமித்ரா புத்ரனான லக்ஷ்மணர்‌. விஷ்ணு ராம 
ராக வந்தபோது ஆதிசேஷன்‌ லக்ஷ்மணராகக்‌ கூட வந்தார்‌. 

அரச மரத்தின்‌ மேலே நாள்‌ கணக்காக ஆஹாரமில்லாமல்‌, தூக்க 
மில்லாமல்‌ சந்த்ர சர்மா பாடம்‌ கற்றுக்‌ கொண்டாரே, அது எப்படி 
முடிந்தது என்பதற்கு இங்கே ஆன்ஸர்‌ கிடைக்கிறது. லக்ஷ்மணராக 
இருந்தபோது இதைவிட பஹாுகாலம்‌ - பதிநாலு வருஷம்‌ - வன 
வாஸத்தின்போது அவர்‌ ஆஹாரமும்‌ நித்ரையும்‌ இல்லாமல்தானே 
அண்ணாவுக்குப்‌ பணிவிடை பண்ணிக்‌ கொண்டு, காவல்‌ காத்துக்‌ 
கொண்டு இருந்திருக்கிறார்‌? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்தான்‌ இப்பவும்‌ கை 
கொடுத்திருக்கிறது! இப்போது இப்படிப்‌ பண்ணவே, அப்போது 
“ட்ரெய்னிங்‌” நடந்திருக்கிறது! 

்‌ஸெளமித்ரியாக வந்தவரே அப்புறம்‌ பலராமராக க்ருஷ்ணாவதா 
ரத்தில்‌ வந்தார்‌. தம்பியாக இருந்தவர்‌ அண்ணாவாக வந்து அண்ணா 
வின்‌ பெயரையும்‌ வைத்துக்‌ கொண்டார்‌, பலராமர்‌ என்று. பல பத்ரர்‌ 
என்றும்‌ சொல்வதுண்டு இங்கே 'ஸெளமித்ரி பலாத்ரிபுத்ர' என்னு 
மிடத்தில்‌ “பல' என்பது பலராமரைத்தான்‌. அவரும்‌ சேஷாவதாரம்‌. 

அப்புறம்‌ “அத்ரி புத்ரர்‌'. அதுதான்‌ ஆத்ரேயர்‌ என்னும்‌ பதஞ்ஜலி. 

ஹரியின்‌ படுக்கையாக, ஹரனின்‌ பாதஸரமாக, பூமியைத்‌ தரிப்பவ 
ராக, லக்ஷ்மணராக, பலராமராக, பதஞ்ஜலியாக வந்தவர்தான்‌ சந்த்ர 
சர்மாவாகப்‌ பிறந்து கோவிந்த முனியானவர்‌. இப்போது அவர்‌ 
நர்மதா தீரவாஸியாக ஆனார்‌. அதைத்தான்‌ “உபரேவம்‌ அத்ததாமா' 
என்று சொல்லியிருக்கிறது. 'தாமா' என்றால்‌ இருப்பிடம்‌. ரேவா 
என்பது நர்மதைக்கு இன்னொரு பெயர்‌. “உபரேவம்‌' என்றால்‌ 'ரேவா 
வுக்குப்‌ பக்கத்தில்‌. அதாவது, நர்மதா தரத்தில்‌'! நர்மதா தீரத்தில்‌ 
வாஸ ஸ்தானத்தை உடையவர்தான்‌ 'உபரேவமாத்த தாமா”. இத்த 
கைய பல ரூபங்களைக்‌ கொண்டவர்‌ விஜயம்‌ பண்ணட்டும்‌ - 
“ஐயதாத்‌' - அவருடைய பேரும்‌ &ர்த்தியும்‌ எப்போதும்‌ வெற்றிகரமாக 
விளங்கிக்‌ கொண்டிருக்கட்டும்‌! இப்படி. ச்லோகம்‌ சொல்ூறைது. 


்‌ 16 ன்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அதிகார புருஷர்‌ 
வரிசையே 
ஆசார்ய பரம்பரை 


ர்வாசார்யர்களின்‌ கதைகளைத்‌ தெரிந்துகொண்ட பிறகே 

ஆசார்யாள்‌ கதையைத்‌ தெரிந்துகொள்வது முறை என்பதால்‌ தெரிந்து 
கொண்டோம்‌. 

நம்முடைய அறிவாகிய ஆத்ம ஐயோதிஸைப்‌ பூர்ணமாக 


ப்ரகாசிக்கச்‌ செய்து, நம்மை துக்கமில்லாமல்‌ ஆக்குவதற்கான ஸாதனங்‌ 
களைக்‌ கொடுக்க நமக்கு ஆசார்யர்‌ அவச்யம்‌ வேண்டும்‌. இப்படி ஒரு 
காலத்தில்‌ வருகிற ஆசார்யர்‌ பிற்காலத்தில்‌ இந்தக்‌ கார்யத்தைத்‌ 
தொடருவதற்காக இன்னொருவருக்கு அதிகாரம்‌ கொடுக்கிறார்‌. தம்‌ 
அறிவையும்‌ அனுபவத்தையும்‌ அவருக்குள்ளே செலுத்துவதால்‌ இப்‌ 
படிப்பட்ட அதிகாரத்தை அளிக்கிறார்‌. இப்படியே வரிசையாக அதே 
ஞானக்‌ கரண்ட்‌ தொடர்ச்சியாக அதிகாரம்‌ பெற்றவர்களின்‌ வழியாக 
குரு பரம்பரை என்பதாகப்‌ பாய்வதால்தான்‌ லோகத்துக்கு எல்லாக்‌ 
காலத்திலும்‌ விடாமல்‌ ஞான வெளிச்சம்‌ கிடைக்கிறது. எலெக்ட்ரி 
ஸிடியை 'சார்ஜ்‌' ஆவது என்கிறோம்‌. ஒருத்தர்‌ இன்னொருத்தருக்கு 
அதிகாரம்‌ கொடுப்பதையும்‌ 'சார்ஜ்‌' கொடுப்பதென்றே சொல்கிறோம்‌! 
ஒரு குரு தம்‌ சிஷ்யருக்குள்‌ ஞான எலெக்ட்ரிஸிடியைச்‌ சார்ஜ்‌ பண்ணி 
அப்புறம்‌ 'என்‌ மாதிரி நீ இனிமேல்‌ குருவாயிரு' என்று பதவியை ஓப்ப 
டைத்தும்‌ அவருக்கு சார்ஜ்‌ கொடுக்கிறார்‌! அதிகாரபூர்வமாக சார்ஜ்‌ 
வாங்கிக்‌ கொண்டவர்தானே ஆபீஸ்‌ பண்ண முடியும்‌? குருவின்‌ 
ஆபீஸும்‌ அப்படித்தான்‌. யார்‌ வேண்டுமானாலும்‌ குரு என்று உட்‌ 
கார்ந்துவிட முடியாது. வரிசை க்ரமத்தில்‌ இப்படி அதிகாரம்‌ பெற்றவர்‌ 
களைத்தான்‌ குரு பரம்பரை என்பது. அவர்களே ஞான ப்ரகாசத்தைத்‌ 
தொடர்ந்து லோகத்துக்குக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருப்பவர்கள்‌. இந்தப்‌ 
பரமோபகாரத்தைப்‌ பண்ணுபவர்கள்‌ என்பதால்தான்‌ ஆசார்ய பரம்ப 
ரையைப்‌ பற்றி ஆசார்யாள்‌ கதையில்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது 
அவச்யம்‌ என்று கேட்டோம்‌. 

இனிமேல்‌ அவருடைய அவதாரக்‌ கதைக்குப்‌ போகலாம்‌. 

தக்ஷிணாமூர்த்தி ஆலமரத்தடியில்‌ கருணாகுலமாக உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்‌. ஜனங்களால்‌ இங்கே வர முடியவில்லை. வரவேண்‌ 
டும்‌ என்று தோன்றக்கூடவில்லை. ஆனாலும்‌ குழந்தைகள்‌. நாமேதான்‌ 
போய்‌ நல்லதைச்‌ சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ தேவர்கள்‌ மனுஷ்யர்‌ 
களைப்‌ போல அப்படி விஷயம்‌ தெரியாதவர்கள்‌ அல்ல. அவர்களுக்‌ 
காக இவர்கள்‌ வந்து சொல்லத்தான்‌ வேண்டும்‌. அதுதான்‌ க்ரமம்‌. 
ஜனங்களின்‌ கர்மானுஷ்டானம்‌ குறைந்துபோனதால்‌ இவர்களுக்குத்‌ 
தான்‌ ஆஹாதி முதலானதுகள்‌ நஷ்டப்படுகின்றன. அதனால்‌ தேவர்கள்‌ 


A = ALL 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வந்து சொல்ல வேண்டியதுதான்‌; அப்புறந்தான்‌ அவதரிக்க வேண்டும்‌ 
என்று காத்துக்‌ கொண்டிருந்தார்‌. ்‌ 

தேவர்களும்‌ தப்புப்‌ பண்ணுவார்கள்‌. அதற்காக அவர்கள்‌ கஷ்டப்‌ 
படவேண்டிய காலம்‌ வரும்‌. ரொம்பவும்‌ கஷ்டம்‌ ஜாஸ்தியாகும்போது 
அவர்களுக்கு அடக்க-ஒடுக்கம்‌ ஏற்பட்டு ஈச்வரனிடம்‌ ப்ரார்த்தித்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஈச்வரனும்‌ அவதாரம்‌ பண்ணியோ வேறு விதத்திலோ 
கஷ்ட நிவாரணம்‌ அளிப்பார்‌. 

இப்போதும்‌ அப்படி. ஏற்பட்டது. தேவர்கள்‌ கைலாஸத்திற்குப்‌ 
போய்‌ வட வ்ருக்ஷ மூலத்தில்‌ உட்கார்ந்து கொண்டிருந்த சம்பு மூர்த்தி 
யிடம்‌ ப்ரார்த்தனை பண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 

லோகம்‌ பூராவிலும்‌ மத ஸம்ப்ராதயமும்‌ தத்வ சாஸ்த்ரமும்‌ 
ரொம்பவும்‌ குழறுபடியாகிவிட்டதைப்‌ பார்த்து நாரதருக்குத்தான்‌ 
முதலில்‌ மனஸ்‌ ரொம்பவும்‌ ஸங்கடப்பட்டது; அவர்‌ தம்முடைய பிதா 
வான ப்ரம்மாவிடம்‌ போய்க்‌ குறையைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌; 
அப்புறம்‌ ப்ரம்மா ஸகல தேவர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
கைலாஸத்திற்குப்‌ போனார்‌ என்று ஒரு “சங்கர விஜயத்தில்‌ இருக்‌ 
கிறது.* 

லோகத்தில்‌ 'ச்ருத்யாசாரம்‌' நசித்துப்போய்‌ “மித்யாசாரம்‌' வ்ருத்தி 
யாகிவிட்டது என்று தேவர்களெல்லாம்‌ பரமேச்வரனிடம்‌ முறை 
யிட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்று அதில்‌ இருக்கிறது: 

ச்ருத்யாசாரம்‌ பரித்யஜ்ய மித்யாசாரம்‌ ஸமாச்ரிதா: 


ச்ருத்யாசாரம்‌ என்றால்‌ தேவ வழி, மித்யாசாரம்‌ என்றால்‌ 
பொய்யொழுக்கங்கள்‌. அதாவது ஒழுக்கம்‌ மாதிரி இருந்தாலும்‌ வாஸ்த 
வத்தில்‌ ஒழுங்கைக்‌ கெடுக்கும்‌ வழக்கங்கள்‌. 

“ஓரு பக்கத்திலேயானால்‌ பெளத்தர்‌ முதலிய அவைதிக மத ஸ்தர்கள்‌ 
வேத நிந்தனை பண்ணி, கர்மானுஷ்டானங்களையெல்லாம்‌ கண்டனம்‌ 
செய்தும்‌, வர்ணாச்ரம ஒழுங்குகளைக்‌ குலைத்தும்‌ வருகிறார்கள்‌. யஜ்ஞ 
பூமியாயிருந்த பாரதவர்ஷத்து ஜனங்கள்‌ “யாகம்‌' என்ற வார்த்தையைக்‌ 
கேட்டாலே காதைப்‌ பொத்திக்கொள்கிற மாதிரியாகப்‌ பண்ணியிருக்‌ 
கிறார்கள்‌. இன்னொரு பக்கத்திலோ சைவர்‌, வைஷ்ணவரைப்‌ 'போல 
வைதிக தெய்வங்களை உபாஸிப்பவர்களும்‌ வைதிகமான உபாஸ 
னையை விட்டுவிட்டு லிங்க முத்ரை, சக்ர முத்ரை என்றெல்லாம்‌ சூடு 
போட்டுக்கொள்கிறார்கள்‌. இன்னும்‌ மிஞ்சிப்போய்‌ காபாலிகர்கள்‌ 
முதலானவர்கள்‌ தங்கள்‌ தலையையே பலி கொடுக்குமளவுக்கு க்ரூரமான 
வழிகளைப்‌ பின்பற்றுகன்றனர்‌. ஆகையினால்‌, 

` “தத்‌-பவாந்‌-லோக ரக்ஷார்த்தம்‌ உத்ஸத்ய நிகிலாந்‌ கலாந்‌॥ 

வர்த்ம ஸ்தாபயது ச்ரெனதம்‌ ஜகத்‌ யேந ஸுகம்‌ வ்ரஜேத்‌ 11 

அதாவது, 


ee ம ன ட ட ட ட. ட. 
k ஸ்ரீ அனந்தானந்த AN இயற்றிய “ஆனத்த௫ரீயம்‌' எனப்படும்‌ சங்கர 
விஜயத்தில்‌ இரண்டாவது ப்ரகரணம்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“தாங்கள்தான்‌ தப்பு வழிக்காரர்களான அத்தனை பேரையும்‌ 
நிர்மூலம்‌ செய்து லோக ரக்ஷணம்‌ செய்ய வேண்டும்‌. வேத வழியை 
மறுபடி ஸ்தாபனம்‌ பண்ண வேண்டும்‌. ஜகத்‌ உண்மையான ஸாகத்‌ 
தைப்‌ பெற வேண்டுமானால்‌ அதற்கு ச்ருதிதானே மார்க்கம்‌? அதைத்‌ 
தாங்கள்‌ நிலைநாட்ட வேண்டும்‌' என்று ப்ரார்த்தித்துக்‌ கொண்டார்‌ 
கள்‌. 
*மாதவீய சங்கர விஜயம்‌' என்பதில்‌ இப்படிச்‌ சொல்லித்‌ € 
தொடர்ந்து பரமேச்வரன்‌ அவர்களுக்குப்‌ பரமானுக்ரஹம்‌ பண்ணிய 
தையும்‌ சொல்லியிருக்கிறது. தாமாகவே அவர்‌ லோகரக்ஷார்த்தம்‌ 
அவதாரம்‌ பண்ண எண்ணி, இவர்கள்‌ பெடிஷன்‌ கொடுக்க வருவார்‌ 
களா, வருவார்களா என்றுதானே தவித்துக்‌ கொண்டிருந்தார்‌! 

அதனால்‌ உடனே, உங்களுடைய மனோரதத்தை அப்படியே 
பூர்த்தி பண்ணுகிறேன்‌. நானே மனுஷ்ய ஜன்மாவை மேற்கொண்டு 
துஷ்டாசாரங்களை அழித்து, தர்ம ஸம்ஸ்தாபனம்‌ செய்கிறேன்‌. 
முக்யமாக ப்ரஹ்ம ஸூத்ரத்துக்கு பாஷ்யம்‌ பண்ணி அதன்‌ மூலம்‌ 
வேதத்தின்‌ பரம தாத்பர்யத்தை நிச்சயப்படுத்தி தர்ம ஸம்ஸ்தாபனத்‌ 
தைப்‌ பண்ணப்‌ போகிறேன்‌. 

“எல்லாம்‌ ஒரே ப்ரம்மம்தான்‌ என்ற ஸத்யம்‌ மறந்து போய்‌, 
ஜீவர்களை ப்ரம்மத்திலிருந்து பேதப்படுத்துவதுதான்‌ அத்தனை 
ர்த்தத்துக்கும்‌ அஞ்ஞானத்துக்கும்‌ மூலமாயிருப்பது. மாயையின்‌ 
மோஹன சக்தியாலேயே ஜீவர்கள்‌ ஆக்ரமிக்கப்பட்டு இந்தப்‌ பேதம்‌ 
என்றெ - த்வைதம்‌ என்றெ - இருட்டிலே முழுகியிருக்கிறார்கள்‌. நான்‌ 
சங்கரர்‌ என்ற பெயரோடு யதீந்திரராக பூலோகத்தில்‌ அவதாரம்‌ 
செய்து ஆத்ம ஞானம்‌ என்ற ஸூர்ய ப்ரகாசத்தால்‌ அந்த இருட்டை 
அகற்றுவேன்‌. 

நாலு சிஷ்யர்களோடுகூடி இந்தக்‌ காரியத்தை நிறைவேற்றுவேன்‌. 
இதுவரை அவதாரங்கள்‌ செய்த மஹா விஷ்ணுவுக்கு அவருடைய 
சதுர்புஜங்கள்‌ எப்படி அங்கமோ, அதுபோல எனக்கு இந்த நான்கு 
சிஷ்யர்களும்‌.” 

- என்று சம்புமூர்த்தி கடகடவென்று ஒரே வரமாக வர்ஷித்து 
விட்டார்‌. 

“இத்யுக்த்வோபரதாத்‌ தேவாத்‌ உவாச இரிஜாப்ரிய:' 

“தேவர்கள்‌ தாங்கள்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லி முடித்ததும்‌ 
கிரிஜா ப்ரியர்‌ அவர்களிடம்‌ பேசலானார்‌' என்று இந்த வரப்ரதா 
னத்தை ஆரம்பித்திருக்கிறது. "கிரிஜா ப்ரிய:' - அதாவது 'அம்பாளின்‌ 
காந்தனாக இருப்பவர்‌' - என்று ஸ்வாமியைக்‌ குறிப்பிட்டதால்‌, “அவ 
ளுடைய கருணை அல்லது அவளாகிய கருணை தூண்டியே அவர்‌ 
வரம்‌ தந்தது. பார்த்தால்‌ ஏகாங்கியான தக்ஷிணாமூர்த்தியாயிருந்‌ 
தாலும்‌, அப்போதும்‌ அம்பாள்‌ அவருக்குள்‌ இருந்துகொண்டுதானிருந்‌ 
தாள்‌. இரண்டு பேரும்‌ சேர்ந்தே ஆசார்யாளாக அவதாரம்‌ பண்ணியது” 
ot ESN i E SET TERE 


© 19. தொடர்ந்து வரும்‌ ஈசனின்‌ வரப்ரதானம்‌. : 1.4043. 
19 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்று இத்தனை உள்ளர்த்தங்களையும்‌ வைத்துச்‌ சொன்னதாக ஏற்படு 
கிறது! 
ஸ்வாமி சொன்னது: 


“மநோரதம்‌ பூரயிஷ்யே மாநுஷம்‌-அவலம்ப்ய ail 
துஷ்டாசார விநாசாய தர்ம-ஸம்ஸ்தாபநாய ௪11 

பாஷ்யம்‌ குர்வந்‌ ப்ரஹ்மஹூத்ர-தாத்பர்யார்த்த-விநிர்ணயம்‌ 1 

மோஹன-ப்ரக்ருத-த்வைத-த்வரந்தம்‌-அத்யாத்ம-பாநு.பி: 11 

சதுர்பி; ஸஹித: சிஷ்யை: சதுரைர்‌-ஹரிவத்‌-புஜை: | 

யந்த்ர: சங்கரோ நாம்நா பவிஷ்யாமி மஹீததே॥!' 

தேவர்கள்‌ வருவதற்கு முந்தியே அவதார detail எல்லாம்‌ ஸ்வாமியே 
ஜாடா plan பண்ணிவிட்டாரென்று தெரிகிறது! 'சங்கரர்‌' என்று பெயர்‌ 
வைத்துக்கொள்வதுகூட ஸ்வாமியே பண்ணிவிட்ட ஸங்கல்பம்தான்‌. 
அந்த நாம மஹிமையை ஜாஸ்தியாக்க இதுவும்‌ ஒன்று! இது 
ஸன்னியாஸாவதாரமாக இருக்க வேண்டுமென்றும்‌ அவரே தீர்மானித்து 
விட்டதை “யதீந்த்ர'்‌ என்பது காட்டுகிறது. 'யதீந்த்ரர்‌' என்றால்‌ 
*யதிச்ரேஷ்டா்‌'. யதி என்றால்‌ ஸன்னியாஸி. 

‘wo’, ‘ws’ என்று ஒரே தாதுவின்‌ அடியாகப்‌ பிறந்த இரண்டு 
வார்த்தைகள்‌ உண்டு. இரண்டும்‌ அடக்கி வைப்பதையே குறிப்பதாகும்‌. 
கொட்டம்‌ அடிக்கிற ஜீவனை அடக்கிப்‌ பிடித்து அழைத்துக்கொண்டு 
போய்‌ தண்டிப்பதாலேயே 'யமன்‌' என்று பேர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
ஜீவன்‌ கொட்டமடிப்பதற்குக்‌ காரணம்‌ இந்த்ரியங்களும்‌, மனஸும்‌. 
இவற்றை அடக்கியவன்தான்‌ ஸன்னியாஸி. அதனால்‌ அவனும்‌ யமன்‌ 
தான்‌! ஆனாலும்‌ வெளியில்‌ இன்னொரு ஆஸாமியாக இருந்துகொண்டு 
தற்காலிகமாக மட்டும்‌ கொடூரமான முறையில்‌ அடக்கி வைப்பவனை 
‘wer என்று சொல்வதால்‌, தன்னைத்தானே ஸாத்விகமான முறையில்‌ 
ஞானானுபவத்தால்‌ நிரந்தரமாக அடக்கிக்‌ கொண்டிருப்பவனையும்‌ 
அப்படிச்‌ சொல்லக்‌ கூடாது என்று, முதலில்‌ 'ஸம்‌' போட்டு “நைஸ்‌” 
பண்ணி “ஸம்யமி' என்றே ஸன்னியாஸிகளைச்‌ சொல்வது வழக்கம்‌. 
அல்லது, இதே இந்த்ரிய நிக்ரஹ, மனோ, நிக்ரஹங்களைத்‌ தெரிவிக்கும்‌ 
“யதி' என்ற வார்த்தையால்‌ குறிப்பிடுவது. 

யதிகளில்‌ ச்ரேஷ்டரான யதந்த்ரராக சங்கராவதாரம்‌ பண்ணுவ 
தென்று தீர்மானித்தபோதே ஈச்வரன்‌ அந்த அவதார்த்தினுடைய 
தலைசிறந்த பணியாக, Magnum Opus ஆக ஸூத்ர பாஷ்யம்‌ எழுதுவ 
தென்றுகூட முடிவு பண்ணியிருக்கிறான்‌! “பாஷ்யம்‌ குர்வன்‌ ப்ரஹ்ம 
mos என்று இதைத்தான்‌ தெரிவித்தது. 5 

கருணாமூர்த்தியான ஈச்வரன்‌, துர்பலர்களாகக்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டு தன்னிடம்‌ முறையிட்டுக்‌ கொண்ட தேவர்களுக்கும்‌ அவதார்‌ 
காலத்தில்‌ அவதாரத்திற்கு ஸஹாயம்‌ செய்யும்‌ பாக்யத்தைக்‌ கொடுக்க 
நினைத்தான்‌. அதாவது வாஸ்தவத்தில்‌ துர்பலர்களாகிக்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டிருந்த அவர்களுடைய பலத்தைப்‌ பெற்றே. தான்‌ அவதார 
கார்யத்தை ஸாதித்த மாதிரி விளையாடி, அவர்களை உசத்தி வைத்து 
உத்ஸாஹப்படுத்த நினைத்தான்‌. 


CC-0. In Public Domain. Digitized byMuthulakshmi Research Academy 


த்ரிபுர ஸம்ஹார காலத்தில்‌ ஸகல தேவர்களும்‌ ஸ்வாமிக்கு 
ஸஹாயம்‌ செய்ய எண்ணி ஒவ்வொரு உபகரணமாக வந்தார்கள்‌. 
கடைசியில்‌ அந்த உபகரணம்‌ எதையுமே அவர்‌ ப்ரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளாமல்‌, சும்மா ஒரு சிரிப்புச்‌ சிரித்தார்‌. அந்தச்‌ சிரிப்பே 
நெருப்பாகி த்ரிபுராஸுரர்களை பஸ்மமாக்கி விட்டது. 

அப்போது அப்படி விளையாடியவர்‌ இப்போது இப்படி விளை 
யாட நினைத்தார்‌! 

ஆசார்யாளின்‌ அவதார நாடகத்தில்‌ தேவர்களுக்கும்‌ ஈச்வரன்‌ 
இம்மாதிரி வேஷங்களைக்‌ கொடுத்தாரென்று சில “சங்கரவிஐய ங்களில்‌ 
இருக்கிறது. 

ராமர்‌ முதலான விஷ்ணு அவதாரங்களிலும்‌ இப்படி (தேவர்களும்‌ 
உடன்‌ அவதரித்ததாக) இருக்கிறது. 

முக்யமாக, “நாலு சிஷ்யர்களோடுகூட அவதரிப்பேன்‌' என்று 
சொன்னாரல்லவா? அவர்களில்‌ பத்மபாதர்‌ மஹா விஷ்ணுவின்‌ 
அம்சமாக அவதரித்தவர்‌. ஹஸ்தாமலகர்‌ வாயு. தோடகர்‌ அக்னி. 
ஸுரேச்வராசார்யாள்‌ ப்ரஹ்மா. 

ப்ரம்மாவோடுகூட ஸரஸ்வதியும்‌ அவதாரம்‌ பண்ணினாள்‌. (ஏன்‌ 
என்ற விஷயத்துக்கு அப்புறம்‌ வருகிறேன்‌.) இந்த அவதாரத்தில்‌ 
அவளுக்கு ஸரஸவாணி என்று பெயர்‌. 

ஸுப்ரஹ்மண்ய ஸ்வாமியின்‌ அம்சமாகக்‌ குமாரில பட்டர்‌ என்ப 
வர்‌ அவதரித்தார்‌. இந்த அவதாரங்களில்‌ இவர்தான்‌ எல்லாருக்கும்‌ 
முந்தி பூலோகத்துக்கு வந்தவர்‌. “என்றும்‌ இளையவர்‌' எல்லாருக்கும்‌ 
மூத்தவராக வந்தார்‌! 

இந்த்ரன்‌ ஸுதன்வா என்ற ராஜாவாகப்‌ பிறந்தான்‌. 

குமாரிலர்‌, ஸுரேச்வரர்‌ ஆகிய இரண்டு பேருக்கும்‌ ஸ்ரீசங்கராவதா 
ரத்தில்‌ இருந்த 'பார்ட்‌' பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லிவிட வேண்டும்‌. 
குமாரிலரோடு ஸம்பந்தப்பட்டவன்‌ ஸுதன்வா. ஸுரேச்வரரோடு 
ஸம்பந்தப்பட்டவள்‌ ஸரஸவாணி. அதனால்‌ அவர்கள்‌ பங்கைப்‌ 
பற்றியும்‌ இதிலேயே ஒரளவு தெரிந்துவிடும்‌. 

பத்மபாதர்‌, ஹஸ்தாமலகர்‌, தோடகர்‌ ஆகிய மூன்று சிஷ்யர்களுக்‌ 
கும்‌ ஸுரேச்வராசார்யாளுக்கும்‌ வித்யாஸங்கள்‌ உண்டு. மற்ற மூன்று 
பேரும்‌ ப்ரஹ்மசர்யத்திலிருந்து நேராக ஸன்னியாஸியானவர்கள்‌ = 
ஆசார்யாள்‌ மாதிரியே. ஸ்‌ஈரேச்வரர்‌ மட்டும்‌ க்ருஹஸ்தாச்ரமும்‌ 
வஹித்து அப்புறம்‌ ஸன்னியாஸியானவர்‌. மற்றவர்களைப்‌ போல 
இல்லாமல்‌ இவர்‌ ஆசார்யாளைவிட வயஸில்‌ மூத்தவர்‌. இன்னொரு 
வித்யாஸம்‌, இவர்‌ ஆரம்பத்தில்‌ அத்வைத ஞான TLE 
பலமாகக்‌ கண்டித்த மீமாம்ஸகராக இருந்துவிட்டு, அப்புறமே ஆசார்‌ 


யாளிடம்‌ (வாதச்‌) சண்டை போட்டுத்‌ தோற்றுப்போய்‌ அவருடைய 


ஸித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஸன்னியாஸியானவர்‌. கருஹன்தரா்‌ 
யிருந்தபோது அவருக்கு மண்டனமிச்ரார்‌ என்று போர்‌. ஸுரேச்வரர்‌ 
என்பது ஸன்னியாஸ நாமா: இவர்‌ ப்ரம்மாவின்‌ அவதாரம்‌. 

21 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வைதிகக்‌ கர்மானுஷ்டானங்களில்‌ முக்யமாயிருப்பது யஜ்ஞம்‌. அப்ப 
டிப்பட்ட யஜ்ஞத்தைச்‌ செய்பவர்கள்‌ நான்கு விதமான ரித்விக்குகள்‌. 
அந்த நாலு பேரில்‌ மேற்பார்வை செய்யும்‌ ஸூபர்வைஸருக்கு ப்ரம்மா 
என்றே பெயர்‌. அதனால்தானோ என்னவோ ப்ரம்மாவின்‌ அம்சமாகப்‌ 
பிறந்தவர்‌ பெரிய sin மீமாம்ஸகராக இருந்தார்‌. 

இதேபோல்‌ ஸுப்ரஹ்மண்ய ஸ்வாமியின்‌ அம்சமும்‌ இன்னொரு 
மீமாம்ஸகராகவே அவதரித்தது. குமாரஸ்வாமியிலிருந்து தோன்றிய 
அவருக்குக்‌ குமாரிலர்‌ என்றே பெயர்‌. பிராமணராதலால்‌ குமாரில 
'பட்டர்‌'. “பட்டர்‌' என்றாலே அவர்தான்‌ என்றாகி, அவருடைய 
ஸித்தாந்தத்துக்கு “பாட்ட (Bhaatta) மதம்‌' என்றே பேர்‌ ஏற்பட்டது, 
யஜ்ஞத்தில்‌ ப்ரதானமாயிருப்பது அக்னி. அக்னிதான்‌ ஸுப்ரஹமண்‌ 
யர்‌. அதனால்‌ அவருடைய அம்சாவதாரமும்‌ கர்ம மீமாம்ஸையை 
ப்ரசாரம்‌ செய்வதாக ஏற்பட்டது போலிருக்கிறது! இவரும்‌ முதலிலெல்‌ 
லாம்‌ அத்வைத வேதாந்தத்தை ஆக்ஷேபித்து வந்தவர்தான்‌. கடைசியில்‌ 
ஆசார்யாளின்‌ ஞான 'மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்‌. ஆனாலும்‌ 
சிஷ்யராகி ஸன்னியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளவில்லை. ஏன்‌ என்று 
அப்புறம்‌ கதை சொல்கிறேன்‌. இப்போதே சொல்லிவிட்டால்‌ ஸ்வாரஸ்‌ 
யம்‌ போய்விடும்‌! 


ஆசார்யாள்‌ ஞானமார்க்கம்‌, இந்த இரண்டு பேரும்‌ கர்ம மார்க்கம்‌, 
அதனால்‌ இவர்கள்‌ அவரை ஆக்ூபித்தார்கள்‌ என்றால்‌, “இது என்ன? 
தேவர்களாயிருந்தும்‌ இவர்கள்‌ ஸஹாயத்துக்காக அவதரித்தார்களா? 
சண்டை போட அவதரித்தார்களா?' என்று கேட்கலாம்‌. 

சண்டை போட்டது வாஸ்தவம்‌. அதே ஸமயத்தில்‌ அதைவிட 
ஸஹாயமும்‌ செய்திருக்கிறார்கள்‌! மற்ற சிஷ்யர்களைவிடக்கூட இவர்‌ 
கள்‌ செய்த ஸஹாயம்தான்‌ ஜாஸ்தி என்றே சொல்லலாம்‌. வேடிக்கை 
என்னவென்றால்‌, எந்தக்‌ கர்ம மீமாம்ஸையினால்தான்‌ இவர்கள்‌ 
ஆசார்ய ஸித்தாந்தத்திற்கு விரோதிகளாயிருந்தார்களேோ அதனாலேயே 
தான்‌ பெரிய உபகாரிகளாகவுமிருந்தார்கள்‌! எப்படியென்றால்‌... 

பெளத்த மதத்தைக்‌ கண்டனம்‌ பண்ணி அகற்றுவதற்கு ஆசார்யாள்‌ 
எவ்வளவு கார்யம்‌ செய்யத்‌ தேவைப்‌ பட்‌ டிருக்குமோ அதில்‌ பாதியை 
இந்த இரண்டு பேருமே மீமாம்ஸையினால்‌ பண்ணித்தான்‌ அவருடைய 
கார்யத்தைக்‌ குறைத்துப்‌ பெரிய ஸஹாயம்‌ செய்துவிட்டார்கள்‌. 

பெளத்தம்‌ வைதிக தர்மத்தின்‌ கர்மானுஷ்டானம்‌, 
ஞான ஸித்தாந்தம்‌ ஆகிய மூன்றையுமே ஆக்ஷபி 

ஆனாலும்‌ இவற்றில்‌ பெளத்தர்களின்‌ ஸித்தாந்தம்‌ ஞான ரீதியில்‌ 
ஓரளவுக்கேனும்‌ _ அத்வைதத்தோடு ஒத்துப்போவதே. மாயைக்‌ 
கொள்கை அவர்களுக்கும்‌ உண்டு. மனஸை அப்படியே அழித்துப்‌ 
போட்டு விடுவதுதான்‌ அவர்களுடைய நிர்வாண லக்ஷ்யமும்‌. ஆனால்‌ 
மனஸ்‌ அழிந்தபின்‌ ப்ரகாசிக்கும்‌ ப்ரஹ்ம பூர்ணத்தைச்‌ சொல்லாமல்‌ 
சூன்யமாக அவர்கள்‌ முடித்துவிடுவது பெரிய வித்யாஸம்‌. இன்னும்‌ 
சில வித்யாஸங்களும்‌ உண்டு. அதெல்லாம்‌ சொல்லிப்‌ புரிய வைப்ப 
தென்றால்‌ கஷ்டமான பாடம்‌ நடத்துகறமாஇரி ஆகிவிடும்‌. மொத்தத்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Mdthulakshmi Research Academy 


பக்தி உபாஸனை, 
ப்பது. 


தில்‌ ஞான ஸித்தாந்தத்தில்‌ நம்‌ வேதாந்தத்துக்கு பெளத்தம்‌ அடியோடு 
மாறுபட்டதல்ல. 

பக்தி என்று எடுத்தால்‌, ஸ்வாமி என்பதையே ஒப்புக்கொள்ளாத 
தால்‌ பெளத்தம்‌ வைதிக தர்மத்திற்கு அடியோடு வித்யாஸமாயிருக்‌ 
கிறது. கர்மா என்று பார்க்கும்போதும்‌ யஜ்ஞாதிகள்‌ கூடவே கூடாது, 
இன்னின்னாருக்கு இன்ன அனுஷ்டானம்‌ என்று ஒழுங்குபடுத்தியுள்ள 
வர்ணதர்மமும்‌ கூடாது என்றதால்‌ அது வேத மதத்துக்கு அடியோடு 
ஆப்போஸிட்டாக இருக்றெது. 

இவற்றில்‌ பக்தி என்பது முன்னேயே சொன்னாற்போல்‌ இயல்பாக 
ஸர்வ ஜனங்களுக்கும்‌ இருப்பது. உலகம்‌ என்று இப்படியொன்று 
இருந்து இவ்வளவு காரண - கார்ய விதிகளோடு எல்லாம்‌ நடக்கிற 
தென்றால்‌ இதை ஸ்ருஷ்டித்து நடத்தும்‌ மஹாசக்தனாக ஒரு ஸ்வாமி 
இருக்கத்தான்‌ வேண்டுமென்று எவருக்குமே தோன்றுவதுதான்‌ 
இயற்கை. தோன்றாமலிருப்பதுதான்‌ ஆச்சர்யம்‌! ஸ்வாமி .இல்லை 
என்று சொல்லத்தான்‌ சிக்கலான புத்தி வாதம்‌ செய்யத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌! அப்படி பெளத்தர்கள்‌ செய்தார்கள்‌. இந்த வாதத்துக்காக 
இல்லாமல்‌ வேறு ஸமாசாரங்களுக்காகத்தான்‌ அவர்களை ஜனங்கள்‌ 
பின்பற்றினார்கள்‌. பெளத்தத்தைப்‌ பின்பற்றும்போதும்‌ ஜனங்களுடைய 
மனஸை விட்டுப்‌ பக்தியும்‌ ஈச்வர நம்பிக்கையும்‌ போகவில்லை. 
அதனால்‌ வேறு வழியில்லாமல்‌ அப்புறம்‌ பெளத்தர்களும்‌ பக்தி வழி 
பாட்டுக்கு ஒரு தினுஸில்‌ இடம்‌ கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. 
இந்த விஷயங்களை முன்னோலேயே சொன்னேன்‌. 

இப்படியிருந்த நிலையில்‌ ஸரியான, வேத வழிப்படியான பக்தியை 
நிலைநாட்டுவதற்கு ஆசார்யாள்‌ வாதம்‌ எதுவும்‌ அதிகம்‌ பண்ண 
வேண்டியிருக்கவில்லை. “புத்தி ஸமாசாரம்‌ நிறையக்‌ கலக்கும்‌ ஞான 
விஷயமாக வாதம்‌ நிறையப்‌ பண்ணி எதிர்க்கட்சியை நிராகரணம்‌ 
பண்ணுவதுபோல்‌, இயற்கையாக ஹ்ருதயத்தில்‌ ஊறுகிற பக்தி விஷய 
மாக வாதம்‌ ஒன்றும்‌ பண்ண வேண்டாம்‌. ஜனங்கள்‌ பக்தியை 
நன்றாகத்‌ திறந்துவிட்டு ஈச்வரனிடத்தில்‌ செலுத்துவதற்கு வழியாக 
நிறைய ஸ்தோத்ரங்களைப்‌ பண்ணிக்கொடுத்தும்‌, ஆலயங்களை மந்த்ர 
சக்தியினால்‌ ஸான்னித்யமுள்ளவையாக்கியும்‌, வழிபாட்டு முறைகளைச்‌ 
சுத்தப்படுத்தித்‌ தந்தும்‌ விட்டாலே போதும்‌. ஜனங்கள்‌ இப்போது 
பெளத்தப்படி பண்ணிக்‌ கொண்டிருக்கும்‌ இரண்டாங்கெட்டான்‌ 
உபாஸனையை (காபாலிகம்‌, வாமாசாரம்‌ என்றெல்லாம்‌ பண்ணும்‌ 
க்ரூரமான, ஆபாஸமான உபாஸனைகளையும்தான்‌) விட்டுவிட்டு 
வைதிக உபாஸனைக்கு வந்துவிடுவார்கள்‌. அறிவாளிகளாக வாதம்‌ 
செய்கிற பெளத்தர்களைப்‌ பற்றி நாம்‌ அதிகம்‌ கவலைப்பட 
வேண்டாம்‌. பதில்‌ வாதம்‌ பண்ணுவதால்‌ ஹ்ருதயத்திலிருந்து ஊற 
வேண்டிய பக்தியை ஊறப்‌ பண்ண முடியுமா என்ன?” என்கிற ரீதியில்‌ 
ஆசார்யாள்‌ செய்துவிட்டுப்‌. போய்விட்டார்‌. 

அதனால்‌ லோகத்திற்கு உபாதான காரணமாகவும்‌ நிமித்த காரண 
மாகவும்‌ ஓர்‌ ஈச்வரன்‌ உண்டு என்பதைக்‌ காரணங்கள்‌ காட்டி 


23 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அழுத்தமாகச்‌ சொன்னதற்கதிகமாக இவ்‌ விஷயத்தில்‌ வாதம்‌ என்று 
அதிகம்‌ செய்யவில்லை. 


இப்போது இரண்டு வார்த்தை சொன்னேனே, உபாதான காரணம்‌ 
- நிமித்த காரணம்‌ என்று, இந்த இரண்டையும்‌ கொஞ்சம்‌ 'எக்ஸ்ப்‌ 
பெளய்ன்‌' பண்ணாமல்‌ மேலே போவதற்கில்லை. அத்வைதத்துக்கும்‌ 
மற்ற வைதிக-அவைதிக ஸித்தாந்தங்களுக்கும்‌ உள்ள சில வித்யாஸங்‌ 
களை முன்னே சொன்னபோதே இதையும்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌... 

ஒரு வஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கறதென்றால்‌ அது ஏதோ ஒரு 
மூலப்பொருளைக்‌ கொண்டுதான்‌ உண்டாக்கப்‌ பட்டிருக்க வேண்டும்‌. 
ஒரு நகை இருக்கிறதென்றால்‌ தங்கம்‌, வெள்ளி மாதிரி ஒரு லோஹத்‌ 
தைக்‌ கொண்டுதான்‌ அதைப்‌ பண்ணியிருக்கணும்‌. வீடு இருக்கிறதென்‌ 
றால்‌ அதற்குச்‌ செங்கல்‌ வேண்டும்‌. நகைக்குத்‌ தங்கம்‌ உபாதான 
காரணம்‌. வீட்டுக்குச்‌ செங்கல்‌ உபாதான காரணம்‌. 

தங்கம்‌ எப்படி நகையாச்சு? செங்கல்‌ எப்படி வீடாச்சு? தட்டானால்‌ 
தங்கம்‌ நகையாயிற்று. கொத்தனால்‌ செங்கல்‌ வீடாயிற்று. தட்டானும்‌ 
கொத்தனும்‌ நிமித்த காரணம்‌. 

பானை உதாரணத்தைத்தான்‌ பழைய புஸ்தகங்களில்‌ திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொல்லியிருக்கும்‌. பானைக்கு உபாதான காரணம்‌ களிமண்‌; 
நிமித்த காரணம்‌ குயவன்‌. 


ஆதாரமான பொருளாகிய உபாதான காரணத்தைக்‌ கொண்டு யார்‌ 
அல்லது எது ஒரு வஸ்துவை உண்டாக்குகிறதோ, அது நிமித்த 
காரணம்‌. 

ஜகத்‌ என்று ஒன்று இருப்பதற்கு ஈச்வரனே உபாதானம்‌, நிமித்தம்‌ 
என்ற இரண்டு காரணங்களும்‌ என்பது அத்வைதத்தின்‌ கொள்கை. 

, ஜகத்தை மித்யை,என்று அது சொல்லும்‌. அதாவது நிரந்தர ஸத்யமா 

யில்லாமல்‌ ஸத்யம்‌ மாதிரித்‌ தோற்றம்‌ மட்டும்‌ அளிப்பது; ஞானம்‌ 
வந்தால்‌ போய்‌ விடுவது என்று சொல்றது. ஆனால்‌ நடைமுறையில்‌ 
இருப்பதுபோல 'வ்யாவஹாரிக ஸத்ய'மாக ஜகத்‌ இருக்கிறபோது 
அதைப்‌ பண்ண ஓர்‌ ஆதார 'மெடீரிய yi, பண்ணுவிக்கிற ஒரு 
கர்த்தாவும்‌ இருக்கத்தானே வேண்டும்‌? அந்த இரண்டுமே ஈச்வரன்தான்‌ 
என்று அத்வைதம்‌ சொல்கிறது. வேறு மெடீரியலைக்‌ கொண்டு அவன்‌ 
ஜகத்தைப்‌ பண்ணினானென்றால்‌ அந்த மெடீரியல்‌ எங்கேயிருந்து 
வந்தது, அது எப்படி உண்டரயிற்று என்று கேள்வி வரும்‌. அதனால்‌ 
உபாதான மெடீரியலும்‌ அவன்தான்‌, அதை ஜகத்தாக நிர்மாணம்‌ 
பண்ணிய நிமித்த காரணமாகிய கர்த்தாவும்‌ அவன்தான்‌ என்றே இருக்க 
வேண்டும்‌. தன்னையே, தன்னுடைய மாயா சக்தியாலேயே, அவன்‌ 
ஜகத்‌ என்பதாகத்‌ தோற்றம்‌ காட்டும்படிப்‌ பண்ணுகிறான்‌ என்றால்‌ 
உபாதான - நிமித்த காரணங்கள்‌ இரண்டும்‌ அவன்தானே? ஜகத்‌ அவ 
னுடைய மாயக்‌ கனா. நாம்‌ கனாக்‌ காண்கிறோம்‌. அப்போது அந்த 
ஸ்வப்ன லோகத்திலிருக்கிற அவ்வளவு வஸ்துக்களுக்கும்‌ மெடீரியல்‌ 
(உபாதானம்‌) நம்மிடமிருந்தே தோன்றியதுதானே? ஸ்வப்ன 
லோகத்தை நிர்மாணம்‌ செய்த நிமித்த காரணமும்‌ நாம்தானே? 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


4 


a 


ஸ்வாமியே இல்லை என்று சொல்லும்‌ ஸித்தாந்தங்கள்‌, அணுக்கள்‌ 
என்ற உபாதான காரணத்தைக்‌ கொண்டு ஜகத்தைச்‌ செய்யும்‌ நிமித்த 
காரணம்‌ மட்டுமே ஸ்வாமி என்று சொல்லும்‌ ஸித்தாந்தங்கள்‌ - 
என்றெல்லாம்‌ பல இருந்தபோது இரண்டு காரணமும்‌ அவன்தான்‌ 
என்று அத்வைதம்‌ சொல்லிற்று! 

ஈச்வரன்‌ ஐகத்தின்‌ கர்த்தா இல்லை என்று ஸாங்க்யம்‌ சொல்லும்‌. 
ஈச்வர தத்வத்தை ஞான ஸ்வரூபமாகத்தானே சொல்லியிருக்கிறது? 
அப்படிப்பட்ட சைதன்ய மூலத்திலிருந்து ஜடமான லோகம்‌ ஸம்பவிக்க 
முடியாது என்று ஸாங்கியர்கள்‌ வாதிப்பார்கள்‌. ஆசார்யாள்‌ என்ன 
சொன்னாரென்றால்‌: சைதன்ய மூலம்‌ வாஸ்தவமாகவே இப்படி 
ஐடலோகம்‌ என்று ஒன்றைப்‌ பண்ணவில்லை, அதாவது ஜடப்ரபஞ்சம்‌ 
நித்ய ஸத்யமான ஒன்று இல்லை, மாயையினால்‌ ஏற்பட்ட தோற்றம்‌ 
தான்‌. பெளதிகமாக ஜடம்‌ என்று நினைப்பதும்‌ மாயா கல்பனையான 
எண்ணம்தான்‌; அதாவது இப்போது ஸயன்ஸில்‌ சொல்கிறபடி matter-Lb 
ஒருவித energy தான்‌: கல்பனா சிந்தனையான ஒரு தோற்றம்தான்‌: 
நம்முடைய அறிவில்‌ கல்பனை எழும்புகிறதுபோலவே எல்லா அறிவுக்‌ 
கும்‌ காரணமான, சைதன்ய மூலமான ஈச்வரனிடம்‌ லோக கல்பனை 
ஏற்பட்டதில்‌ சைதன்யம்‌ - ஜடம்‌ என்று முரணாக எதுவுமில்லை என்று 
காட்டினார்‌. கல்பனா லோக கர்த்தாவாக ஓர்‌ ஈச்வரன்‌ உண்டு என்றார்‌. 

‘sigan என்பது ப்ரஹ்மஸூத்ர வார்த்தை. அதை எடுத்துக்‌ 
கொண்டே கிறிஸ்துவர்களும்‌ கர்த்தர்‌ என்பது. 

மாயம்‌, கல்பனை என்று எதுவானாலும்‌ அப்படி (மாயக்கற்பனை) 
பண்ண ஒன்று இருக்கத்தானே வேணும்‌? அப்படிப்பட்ட கர்த்தா, 
ஈச்வரன்‌ என்று ஆசார்யாள்‌ சொல்லி ஸாங்க்யர்களைக்‌ கண்டித்தார்‌. 

பலதாதா ஈச்வரனே என்று விளக்கிக்காட்டி மீமாம்ஸகர்களைக்‌ 
கண்டனம்‌ செய்தார்‌. 'கார்யங்கள்‌ - அதாவது கர்மானுஷ்டானம்‌ - 
தானே பலன்‌ கொடுப்பது, பலனைத்‌ தர ஓர்‌ ஈச்வரன்‌ வேண்டிய 
தில்லை' என்று மீமாம்ஸகர்கள்‌ வாதம்‌ செய்ததை ஆகேபித்துப்‌ 
பேரறிவான ஈச்வரன்தான்‌ இன்ன கார்யத்துக்கு இன்ன விளைவு என்று 
நிர்ணயம்‌ பண்ணி, ஒன்றோடொன்று பின்னிப்‌ பிணைந்திருப்பதான 
கோடானுகோடி கார்யங்களால்‌ இப்படியொரு ப்ரபஞ்ச ஒழுங்கு ஏறி 
பட்டிருக்கும்படிப்‌ பண்ணுகிறான்‌ என்று ஆசார்யாள்‌ எதிர்வாதம்‌ செய்‌ 
தார்‌. 

இதற்கு அதிகமாக ஸ்வாமி ஸம்பந்தமாக BCT வாதத்தில்‌ 
போகாமல்‌ பக்தி வளர என்னவெல்லாம்‌ பண்ண வேண்டுமோ அதைக்‌ 
கார்யத்தில்‌ செய்து கொடுத்தே பெளத்த மதத்திற்கு ஜன ஸமூஹத்தில்‌ 
following இல்லாமல்‌ ஆக்கிவிட்டார்‌. வழிபாட்டு முறைகளை க்ரூரமான 
அம்சங்களும்‌, அருவறுப்பான அம்சங்களும்‌ இல்லாமல்‌, ஜனங்களின்‌ 
மனஸைக்‌ கவரும்படியாக ப்ரேமை நிறைந்ததாகவும்‌, வைதிக மந்திர 
பூர்வமானதாகவும்‌ ஆக்கிக்‌ கொடுத்தார்‌. ஆலயங்களுக்கெல்லாம்‌ 
போய்‌ ஸான்னித்யம்‌ நன்றாக ப்ரகாசிக்கும்படியாகத்‌ தூண்டிக்‌ கொடுத்‌ 
தார்‌. பல ஆலயங்களில்‌ யந்த்ரங்களை ஸ்தாபித்து நல்ல Haw சக்திகள்‌ 

CC-0. In-Public Domain. Digitized by Fiuthulakshmi Research Academy 


பரவும்படி.ப்‌ பண்ணினார்‌. குழந்தையிலிருந்து ஆரம்பித்து மஹாப்‌ 
பண்டிதர்வரை எல்லோரும்‌ மனமுருகி ப்ரார்த்தித்துக்‌ கொள்வதற்கான 
ஸ்தோத்ரங்களை ஏராளமாகச்‌ செய்து கொடுத்தார்‌. 

'தந்த்ரங்கள்‌' என்பதாக உருவாகிக்‌ கொண்டுபோன வழிபாட்டு 
சாஸ்த்ரங்கள்‌ பல இருக்கின்றன. அறுபத்து நாலு தந்த்ரம்‌ என்று ஒரு 
கணக்கு. 'ஸெந்தர்யலஹரி'யில்‌ (இதை) 'சதுஷ்‌ ஷஷ்ட்யா தந்த்ரை:” 
என்று சொல்லியிருக்கிறது.* ஒவ்வொரு தெய்வத்திற்கும்‌ ஒரு தந்த்ரம்‌ 
உண்டு. ஆகமம்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. இவை வேத அடிப்படைக்‌ 
கும்‌ கொள்கைகளுக்கும்‌ வித்யாஸமாகப்‌ போய்‌ தாங்களே Independent- 
ஆன ஆதார சாஸ்த்ரங்கள்‌ மாதிரி ஆகுமானால்‌ அப்போது இவற்றை 
ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்று ஆசார்யாள்‌ நிலைநாட்டினார்‌. 
வேதத்தை அனுளரித்துப்‌ போகும்‌ தந்த்ரங்களையே எடுத்துக்‌ கொள்ள 
லாமென்று சொல்லி, ஜனங்கள்‌ க்ரூரமான, பீபத்ஸமான வழிபாட்டு 
அம்சங்களை விடும்படி.ப்‌ பண்ணினார்‌. சமனம்‌ பண்ணினார்‌. தந்த்ரங்‌ 
களில்‌ கெளல மார்க்கம்‌, மிச்ர மார்க்கம்‌, ஸமய மார்க்கம்‌ என்று உள்ள 
மூன்றில்‌ கெளலம்‌ (வேதத்தைச்‌ சாராமல்‌) “இன்டிபென்டென்டா' 
யிருப்பது. மிச்ரம்‌ வேத வழிகளையும்‌ அங்கங்கே கலந்து கொள்ளும்‌. 
wou மார்க்கம்தான்‌ வேதத்தையே' அனுஸரித்தது. ஆசார்யாள்‌ 
அதைத்தான்‌ ஸ்தாபித்தார்‌. அதனால்தான்‌ மதம்‌ என்பதற்கே ஸமயம்‌ 
(சமயம்‌) என்று பேர்‌ சொல்கிறோம்‌. 

அப்புறம்‌, அதாவது ஆசார்யாளுக்குப்‌ பிற்காலத்தில்‌ வந்த ந்யாய 
சாஸ்த்ரக்காரரான உதயனாசார்யார்‌ என்பவர்‌ புத்திவாதமாக, அதா 
வது தர்க்க ரீதியாகவே ஸ்வாமி உண்டு என்பதற்கு எவ்வளவு சொல்ல 
முடியுமோ அவ்வளவும்‌ சொல்லி பெளத்த மதக்‌ கருத்து இந்த அம்சத்‌ 
தில்‌ ஸரியேயில்லை என்று நிலைநாட்டினார்‌. “ந்யாய குஸு.மாஞ்ஜூலி” 
என்ற அவருடைய புஸ்தகத்தின்‌ மூலம்‌ பெளத்தர்களின்‌ நிரீச்வர 
வாதத்தை அவர்‌ தர்க்கரீதியில்‌ தகர்த்தார்‌. 

உதயனாசார்யார்‌ ஆசார்யாளின்‌ அவதாரம்‌ முடிந்து கொஞ்ச 
காலத்துக்குள்‌ வந்து அவர்‌ பாக்கிவைத்து விட்டுப்‌ போயிருந்ததைப்‌ 
பூர்த்தி பண்ணியவர்‌. 

இது பக்தியுபாஸனையில்‌. 


கர்மானுஷ்டான விஷயமாகவோ ஆசார்யாள்‌ செய்திருக்க வேண்‌ 
டிய பெளத்த மத கண்டனத்தில்‌ பெரிய பாகத்தைப்‌ பூர்வ மீமாம்ஸச 
ரான குமாரில பட்டர்‌ பண்ணிவிட்டார்‌! ஆசார்யாளுக்குக்குக்‌ கர்மா 
என்பது முதல்‌ படிதான்‌. அது சித்தத்தைப்‌ பரிசுத்தி செய்வதற்கு 
மாத்ரமே. அப்படிப்‌ பரிசுத்தியான பிறகு ஞான விசாரம்‌ பண்ணி, 
ஞானத்தினால்தான்‌ மோக்ஷமடைய முடியும்‌ என்பது ஆசார்யாள்‌ கட்சி. 
அதனால்‌ முதல்‌ படியிலேயே அடியெடுத்து வைக்க வொட்டாமல்‌ 
புத்தமதம்‌ SOSH DCS என்ற அளவுக்குத்தான்‌ அவர்‌ சண்டை போடு 
* 31-வது ச்லோகம்‌. 


26 3 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


e வ கன னான வ வனா ண ன னை ன னை க்‌ 


a a ee அ 


வது. குமாரில பட்டருக்கோ கர்மானுஷ்டானம்‌ முதல்படி மட்டுமல்ல. 
அதுதான்‌ முழு மார்க்கமுமே! ஞானம்‌ என்பது வேண்டவே வேண்‌ 
டாம்‌, கர்மாவினாலேயே மோக்ஷம்‌ என்பது அவர்‌ கட்சி. அதனால்‌ 
அவருக்குத்தான்‌. புத்தமதத்திடம்‌ முழு அபிப்ராயபேதம்‌ கர்மா விஷய 
மாக இருந்தது. பெளத்தம்‌ வைதிக கர்மாவை ஆக்ஷேபிப்பதை அவர்‌ 
தீவிரமாகவும்‌ இர்க்கமாகவும்‌ அலசிக்‌ கண்டனம்‌ செய்தார்‌. ஜைமினி 
யின்‌ மீமாம்ஸா ஸூத்ரங்களுக்கு FUT ஸ்வாமி என்பவர்‌ செய்துள்ள 
பாஷ்யங்களுக்கு குமாரில பட்டர்‌ எழுதியுள்ள வார்த்திகங்களில்‌ இந்தக்‌ 
கண்டனம்‌ நிறைய வருகிறது. 

ஸ்வாமி வேண்டியதில்லை என்ற பெளத்தக்‌ கொள்கையை உதயன 
ரும்‌, கர்மா வேண்டியதில்லை என்ற அவர்களுடைய கொள்கையைக்‌ 
குமாரிலரும்‌ நன்றாகத்‌ தாக்கித்‌ தகர்த்தது போக பாக்கிதான்‌ 
ஆசார்யாள்‌ செய்ய வேண்டியிருந்தது. 

உதயனர்‌ ஆசார்யாளுக்குக்‌ கொஞ்ச காலம்‌ பிற்பட்டு வந்தவர்‌. 
குமாரிலர்‌ ஆசார்யாளுக்கு ஸுமார்‌ ஐம்பது வருஷம்‌ முந்திப்‌ பிறந்திருக்‌ 
கலாம்‌. அவருடைய கடைசிக்‌ காலத்தில்‌ யுவாவாக இருந்த ஆசார்யாள்‌ 
அவரை ஸந்தித்திருக்கிறார்‌. அந்தக்‌ கதையெல்லாம்‌ பின்னால்‌ சொல்‌ 
இறேன்‌. அதாவது குமாரில பட்டர்‌ ஆசார்யாளின்‌ Senior contemporary. 

ஈச்வன்‌ ஆசார்யாளாக அவதரிப்பதற்கு ஸுமார்‌ ஐம்பது வருஷம்‌ 
முந்தியே ஈச்வர குமாரனான குமாரஸ்வாமி குமாரில பட்டராக 
அவதரித்து அப்பாவின்‌ கார்யத்தில்‌ கணிசமான பங்கைத்‌ தாமே 
செய்து முடித்து விட்டார்‌! 

ஆனாலும்‌, ரொம்ப விசித்ரமாகத்‌ தோன்றும்‌ - பெளத்த கண்டனத்‌ 
தில்‌ ஆசார்யாளின்‌ கார்யத்தை வெகுவாகக்‌ குறைத்து உபகாரம்‌ 
பண்ணிய மீமாம்ஸகர்கள்‌, நையாயிகர்கள்‌ (ந்யாய மதஸ்தர்கள்‌) 
ஆகியவர்களைத்தான்‌ ஆசார்யாள்‌ நிரம்பக்‌ கண்டித்தது! ந்யாய 
மதமும்‌ பல ஆத்மாக்களைச்‌ சொல்லுவதால்‌ ஒரே ஆத்மாவாக 
நிறைந்து விடும்‌ அத்வைத மோக்ஷத்தைச்‌ சொல்லவில்லை. அதனால்‌ 
அதைக்‌ கண்டிக்க வேண்டியிருந்தது: இருந்தாலும்‌ இந்தக்‌ sem 
அவ்வளவு அதிகமில்லை. ஆசார்யாள்‌ அதிகம்‌ கண்டித்தது மீமாம்ஸை 
யைத்தான்‌. அதற்சடுத்தபடி அவர்‌ நிறையக்‌. கண்டித்தது ஸாங்கய்‌ 
மதத்தை. ப்ரம்மம்‌-மாயை என்று வேதம்‌. சொல்கிற மாதிரியே 
அது புருஷன்‌-ப்ரக்ருதி என்று சொல்கிற மாதிரித்‌ Saraan க 
வட்‌ அது வெதாந்த தா்த்ப்ர்யத்திற்கு விரத ம லம்‌ அலத க 
ஸமயத்தில்‌ அதன்‌ வேறு சில கொள்கைள்‌ வேதாந்தத்திற்கும்‌ Oe 
மானவை... இப்படி இருப்பதாலேயே அது எப்படி அத்வைதத்தை 
வித்யாஸப்படுகிறதென்றும்‌, அந்த வித்யாஸங்களிலுன்ள குறைபாடு 
என்னவென்றும்‌ நன்றாக இனம்‌ பிரித்துக்‌ ஈட்டம்‌ விளக்க வேண்டியிருந்‌ 
தது. அதனால்‌ ஸாங்க்யத்தையும்‌ மீமாம்ஸைக்கு — அடுத்தபடி 
ஆசார்யாள்‌ நிறையக்‌ கண்டனம்‌ Oriz gi maras ஸாங்க்யம்‌ 
அறிவாளிகளில்‌ சில பேரோடு மட்டும்‌ லவ்வு ஒரு. தத்‌ 
சாஸ்த்ரம்தான்‌. அது நமக்கு இங்கே விஷயமில்லை. ஜனங்களின்‌ 
27 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நித்யப்படி நடைமுறை வாழ்க்கையிலேயே கலந்து வருவதான 
கர்மானுஷ்டானங்களைக்‌ கொண்ட மீமாம்ஸைதான்‌ ஸமூஹத்தை 
பாதிப்பது. அதனால்‌ அவதாரத்தின்‌ கார்யங்களில்‌ அதுதான்‌ முக்ய 
மானது. ஒரு ஸ்டேஜ்வரை கர்மானுஷ்டானம்‌ இருந்தே ஆகவேண்டும்‌. 
இது இல்லாவிட்டால்‌ ஜீவனையும்‌, ஸமூஹத்தையும்‌ ஒழுங்குமுறையில்‌ 
கொண்டுவரவே முடியாது. ஆனால்‌ கடைசி ஸ்டேஜ்‌ வரையிலும்‌ 
அதுவேதான்‌ என்றும்‌ பண்ணிவிடக்‌ கூடாது. 

ஒரு ஸ்டேஜ்‌ ஆன பின்‌ அதுபோயே ஆக வேண்டும்‌. அப்போது 
தான்‌ ஸத்ய ஸத்யமான ஆத்மாவில்‌ சேர முடியும்‌. அதனால்‌ ரொம்ப 
வும்‌ நுட்பமாக அலசி ஆராய்ந்து பார்த்து, எதுவரை எந்த அளவில்‌ 
கர்மானுஷ்டானங்களைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌ என்று நிர்ணயிக்க 
வும்‌ வேண்டும்‌; அதையே லக்ஷ்யமாக்கிவிடுவதில்‌ என்னென்ன தப்புக்‌ 
கள்‌ என்பதையும்‌ ஸவிஸ்தாரமாக எடுத்துச்‌ சொல்லித்‌ தள்ளவும்‌ வேண்‌ 
டும்‌. நன்றாக இப்படிப்‌ பாகுபாடு பண்ண வேண்டும்‌. மீமாம்ஸையில்‌ 
கார்யமாக அனேகம்‌ இருப்பதை எடுத்துக்கொள்ளும்போதே ஸித்‌ 
தாந்தமாக அதில்‌ இருப்பதில்‌ உள்ள ஏராளமான குறைபாடுகளையும்‌ 
புரிய வைத்துத்‌ தள்ளும்படிச்‌ செய்ய வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தவரே 
நம்‌ ஆசார்யாள்‌. கர்மானுஷ்டானம்தான்‌ ஸாதாரண ஜனங்களுக்கு 
முடிந்தது, ஸாதகர்களுக்கும்‌ அதுதான்‌ ஆரம்பப்‌ படி என்பதால்‌ 
ஆசார்யாள்‌ ச்ரெளத-ஸ்மார்த்த கர்மாக்களை ஆதரித்து ஊக்கி வளர்த்‌ 
தாலும்‌, ஞானத்தை மீமாம்ஸை அடியோடு தள்ளிவிட்டுக்‌ கர்மாவே 
எல்லாமும்‌ என்று பிடித்துக்‌ கொண்டிருந்ததால்‌ ஞானத்தையே மோக்ஷ 
மார்க்கமாகக்‌ கொண்ட ஆசார்யாள்‌ அதையே அதிகம்‌ கண்டனமும்‌ 
செய்ய வேண்டியிருந்தது. 

காலில்‌ அடி, நடக்க முடியவில்லை என்றால்‌ மருந்து போட்டுக்‌ 
கட்டிக்கொண்டால்தான்‌ விந்தி விந்தியாவது நடக்க முடியும்‌. அப்படித்‌ 
தான்‌ ஜன்மாந்தர கர்மாவால்‌ அடிபட்டு நாம்‌ மோக்ஷ மார்க்கத்தில்‌ 
நடக்க முடியாதபோது கர்மானுஷ்டானத்தால்‌ மருந்துக்‌ கட்டுப்போட்‌ 
டுக்கொண்டு கொஞ்சம்‌ கொஞ்சமாக அந்த வழியில்‌ போக ஆரம்‌ 
பிப்பது. அதற்காக, 'கால்‌ நன்றாக ஸரியாகிக்‌ கட்டைப்‌ பிரித்துப்‌ 
போட்டு வேகமாக நடப்பதென்பதே கூடாது; எப்பவும்‌ கட்டுப்போட்‌ 
டுக்‌ கொண்டேதான்‌ விந்தி விந்திப்‌ போக வேண்டும்‌” என்றால்‌? கட்டிக்‌ 
கட்டி வைப்பதிலேயே கட்டுப்‌ புண்‌ வந்து புரையோடி அடியோடு 
நடக்க முடியாமல்தான்‌ போகும்‌. “கட்டுப்‌ போனபின்‌ ஞான மார்க்கத்தி 
னால்தானே லக்ஷ்யமான மோக்ஷத்திற்கு. ஸுகமாக, வேகமாகப்‌ போய்ச்‌ 
சேர முடியும்‌? இவர்கள்‌ (மீமாம்ஸகர்கள்‌) இப்படி. இடைஞ்சலாகப்‌ 
பண்ணுகிறார்களே!' என்பதால்‌ ஆசார்யாள்‌ அவர்களை நன்றாகக்‌ 
கண்டனம்‌ செய்ய வேண்டியிருந்தது. 
... பழம்‌ தரவில்லையென்று குமாரஸ்வாமி அப்பாவைப்‌ படுத்தி 
உருட்டி ஸன்னியாஸியாகப்‌ போனாரல்லவா? அப்பாக்காரர்‌ அவருக்‌ 
குக்‌ 8ழ்ப்படிந்து போகும்படி ஆயிற்றல்லவா? பதிலுக்கு இப்போது 
அவர்‌ ஸன்னியாஸமே கூடாது என்று வாதம்‌ பண்ணும்‌ மீமாம்ஸகரான 
போது அப்பா அவரை நன்றாகக்‌ கண்டனம்‌ பண்ணி ஜயித்துக்‌ 

CC-0. In Public Domain. DigitizefBy Muthulakshmi Research Academy 


காட்டிவிட்டார்‌! அவர்‌ (குமாரஸ்வாமி) இன்னொரு ஸமயத்தில்‌ 
ப்ரம்மாவை ஜெயிலில்‌ போட்டு, அதன்‌ தொடர்ச்சியாக அப்பாக்காரர்‌ 
தன்னிடம்‌ தலைவணங்கி உபதேசம்‌ வாங்கிக்‌ கொள்ளவும்‌ பண்ணி 
னார்‌. இப்போது அப்பா அந்தப்‌ ப்ரம்மாவையே அவருக்கு (குமாரில 
பட்டருக்கு)ப்‌ பக்க பலமாக மண்டனமிச்ரர்‌ என்று அனுப்பினார்‌. 
குமாரில பட்டருக்குக்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ தாமே ஞானோபதேசம்‌ 
பண்ணினார்‌. 

மண்டன மிச்ரர்‌ எழுதியதாக மீமாம்ஸைப்‌ புஸ்தகம்‌ எதுவும்‌ 
இடைக்கவில்லை. ஆனாலும்‌ கார்ய ரூபத்தில்‌ அவர்‌ நிறைய யஜ்ஞாதி 
அனுஷ்டானங்கள்‌ செய்தும்‌, மாற்று ஸி $தாந்திகளுடன்‌ வாதச்‌ சண்டை 
கள்‌ போட்டும்‌ அந்த மார்க்கத்தை நன்றாக வ்ருத்தி செய்து கொடுத்‌ 
திருக்கிறார்‌. ஆசார்யாள்‌ அவரையும்‌ ஜயித்து, அதோடு நிற்காமல்‌ அவ 
ருக்கு ஸன்னியாஸம்‌ கொடுத்துத்‌ தம்முடைய ப்ரதான சிஷ்யர்களில்‌ 
ஒருவராகவே ஆக்கிக்கொண்டார்‌! 


கர்ம மார்க்கக்காரர்களின்‌ 
அவதாரத்திற்குக்‌ காரணம்‌ 


தூம்‌ அவதாரம்‌ பண்ணுவதற்கு முந்தியே குமார ஸ்வாமியையும்‌, 
ப்ரம்மாவையும்‌ கர்ம மீமாம்ஸகர்களாக அவதரிக்கும்படிப்‌ பரமேச்வ 
ரன்‌ அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம்‌ சொல்லலாம்‌. இப்போது 
அவரிடம்‌ வந்து முறையிடுவது தேவர்கள்‌. அவர்களுக்கு ஜனங்களின்‌ 
கர்மானுஷ்டானத்தால்தான்‌ லாபம்‌ - தேவர்கள்‌ ஆஹாதி பெறுவது 
வைதிக கர்மாவில்தான்‌. ஞான மார்க்கத்தில்‌ போகிறவனுக்கு தேவர்‌ 
களால்‌ ஆகவேண்டியது எதுவுமில்லை. அவன்‌ அவர்களை உபாஸித்து 
ஆஹாதி கொடுப்பது இடையாது. அதனால்‌ தேவர்களுக்கு ஞானியைப்‌ 
பிடிக்காது, கர்மாக்காரன்தான்‌ அவர்களுக்கு ப்ரியமானவன்‌ என்று 
கூடச்‌ சொல்வதுண்டு! “தேவானாம்‌ ப்ரியன்‌ என்றாலே அஞ்ஞானி 
என்று அர்த்தம்‌ ஏற்பட்டிருக்கிறதென்றால்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌: 

இப்போது அவர்கள்‌ வந்து முறையிடுகிறபோது; 'அவர்களுக்கு 
உபகாரம்‌ செய்வதான கர்மானுஷ்டானம்‌. அடியோடு அடிபட்டுப்‌ 
போன ஞானத்தையே சொல்வதற்குத்‌ தாம்‌ ௮ ட்‌ | à 
வர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா? யஜ்ஞ இல்‌ 
லாமல்‌ இவர்கள்‌ வந்து தவித்துக்கொண்டு ப்ரார்த்திக்கும்போது, நாம்‌ 
அத்வைத (ஞான)த்தைச்‌ சொல்ல அவதரிக்கிறோமென்றால்‌ அது 
கருணையாகுமா, (சிரித்து) manners ஆகுமா? என்று ஸ்வாமி நினைத்‌ 
இருப்பார்‌ போலிருக்கிறது! 'நடுவிலே Cr காலம்‌ யஜ்ஞாதிகள்‌ 
க ்துயோனதைற்கு RO தெவ்வதாக இப்போது டம்‌ அக்க ச 
வருஷம்‌ இவர்களுக்கு நிறைய யஜ்ஞ பாகம்‌ டைக்கட்டும்‌. அதற்காக 
ப்ரம்மாவும்‌, ஸுப்ரஹ்மண்யரும்‌ போய்க்‌ கர்ம மீமாம்ஸையை நன்றாக 

29 ச 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விருத்து பண்ணட்டும்‌. அதிலேயே நம்‌ கார்யத்துக்கும்‌ ஸாதகமாகக்‌ 
கணிசமான அளவுக்கு பெளத்த நிராகரணமும்‌ ஏற்படட்டும்‌. அப்புறம்‌ 
நாம்‌ போகலாம்‌. 

'பெளத்தார்களும்‌ ஏதோ ஒரு வழியில்‌ ஞானம்‌ மாதிரியே சொல்கிற 
வர்களானதால்‌ நாமும்‌ ஞானம்‌ என்றே ஆரம்பித்தால்‌ அது வைதிகம்‌. 
எது அவைதிகம்‌ என்று வித்யாஸம்‌ புரியாமல்‌ ஜனங்கள்‌ குழம்பிப்‌ 
போவார்கள்‌. அதனால்‌ முதலில்‌ இவர்கள்‌ போய்க்‌ கர்மானுஷ்டானத்‌ 
தால்‌ பலமான வைதிக அஸ்திவாரம்‌ போட்டுவிடட்டும்‌. அப்புறம்‌ நாம்‌ 
போய்‌, 'இந்த அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள்‌. அதனால்‌ 
பக்வமான பின்‌ ஞானத்தில்‌ போங்கள்‌!” என்று வைதிகமான ஞான 
மார்க்கத்தை எடுத்துச்‌ சொன்னால்‌ லோகம்‌ குழப்பமில்லாமல்‌ புரிந்து 
கொண்டு முன்னேற முடியும்‌ என்று நினைத்தே ஸ்வாமி அந்த இரண்டு 
பேரை முதலில்‌ அனுப்பினாரென்று வைத்துக்‌. கொள்ளலாம்‌! 

அதன்படி. முதலில்‌ ஸுப்ரஹ்மண்ய ஸ்வாமியும்‌, ப்ரம்மாவும்‌ 
தங்கள்‌ அம்சங்களால்‌ குமாரில பட்டராகவும்‌, மண்டன மிச்ரராகவும்‌ 
பிறந்து பெளத்தத்தை நன்றாகக்‌ கண்டித்து, கர்ம மார்க்கத்தை வளர்த்‌ 
தார்கள்‌. ; 

குமாரில பட்டருக்கு ஸஹாயம்‌ செய்வதற்கே இந்த்ரன்‌ ஸுதன்வா 
என்ற பெயரில்‌ ஒரு ராஜாவாக பூலோகத்தில்‌ பிறந்தானென்று சில 
புஸ்தகங்களில்‌ இருக்கிறது. யஜ்ஞ கர்மானுஷ்டானம்‌ தேவர்களின்‌ 
ப்ரீதிக்கானது என்றால்‌, தேவராஜனான இந்த்ரன்‌ அதைப்‌ புத்துயி 
ரூட்டுபவருக்கு ஸஹாயம்‌ செய்யப்போவது இயற்கைதானே? 

இன்னொரு. விஷயமும்‌ சொல்லிவிட வேண்டும்‌. குமாரில பட்டர்‌ 
ஏதோ ஓரளவுக்கு ராஜ ஸஹாயத்தினால்‌ பெளத்தர்களை ஜயித்திருப்‌ 
பாராயிருந்தாலும்‌, நம்முடைய ஆசார்யாள்‌ அரச பலம்‌ என்பதே 
கொஞ்சங்கூட இல்லாமல்‌, தம்முடைய அறிவு பலத்தாலும்‌, அனுபவ 
பலத்தாலும்‌ மட்டுமேதான்‌ வேதாந்தத்துக்கு ஜயம்‌ பெற்றுக்‌ கொடுத்‌ 
தார்‌. பெளத்த-ஜைன மதங்கள்‌ பெரும்பாலும்‌ ராஜபலத்தில்‌ பரவி 
னவைதான்‌. அப்புறம்‌ மறுபடி வைதிகத்துக்குத்‌ திரும்பும்போதும்‌ 
அப்பர்‌, ஞான ஸம்பந்தர்‌ ஆகியோர்‌ அப்போதிருந்த பல்லவ, பாண்‌ 
டிய ராஜாக்களை முதலில்‌ மாற்றியதிலேயே ராஜ்யம்‌ பூராவும்‌ 
மாறிற்று என்று பார்க்கிறோம்‌. ஆசார்யாள்‌ சரித்ரத்தில்‌ அப்படி. எதுவு 
மில்லை. அவர்‌ நாளில்‌ பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை. ௮க்‌ 
காலத்தில்‌ சக்ரவர்த்தியாக எவனும்‌ இருந்து வர்ணாச்ரம தர்மங்களைப்‌ 
பரிபாலனம்‌ பண்ணாததாலேலே ஸமூஹ ஒழுங்கு முறைகள்‌ கெட்டுப்‌ 
போயிருந்ததற்கு ஸூத்ர பாஷ்யத்திலேயே “ரெஃபரன்ஸ்‌' இருக்‌ 
கிறது.* 

மற்ற தேவர்கள்‌ ஈச்வராவதாரத்துக்கு ஸஹாயம்‌ பண்ணவும்‌ 
ஸேவை பண்ணவும்‌ மனுஷ லோகத்துக்கு வரும்போது தேவராஜா 
வராமலிருக்கலாமா? அதற்காக அவனுக்கும்‌ ஒரு சின்ன ‘uni’ 


கொடுத்தாற்‌ போலிருக்கிறது! ஆசார்யாளுக்குப்‌ பெரிய ஸஹாயம்‌ 
——_$_$_$$ $$$ 


* 1.3.33. 


30 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பண்ணிய குமாரில பட்டருக்கு அவன்‌ கொஞ்சம்‌ ஸஹாயம்‌ பண்ணி 
னான்‌ 

பிறருடய பெரிய ஸஹாயம்‌ கிடைத்தே கார்யம்‌ முடிக்க முடிகிறது 
என்றால்‌ அது அவதாரத்துக்குக்‌ குறைவுதானே? அதனால்தான்‌ போலி 
ருக்கிறது. ஆசார்யாளுக்கு பெளத்த நிராகரணத்தில்‌ ரொம்ப ஸஹாயம்‌ 
செய்த குமாரில பட்டரும்‌ மண்டனமிச்ரருமே வேதாந்தத்தையும்‌ ஒரே 
கண்டனமாகப்‌ பண்ணி, இதற்கு எதிர்க்‌ கண்டனம்‌ ஆசார்யாள்‌ 
ஒருத்தரே எவர்‌ ஸஹாயமுமில்லாமல்‌ முழுக்கப்‌ பண்ணி அவர்களை 
ஐயித்து அவதாரத்தின்‌ பெரிய சக்தியைக்‌ காட்டும்படி ஏற்பட்டிருக்‌ 
கிறது! 

இந்த இரண்டு பேரிலுங்கூட ஆசார்யாள்‌ குமாரில பட்டரிடம்‌ 
அதிகம்‌ வாதப்போர்‌ செய்ய வேண்டியிருக்கவில்லை. அவருடைய 
தேஹ வியோக ஸமயத்தில்தான்‌ ஆசார்யாள்‌ அவரை ஸந்தித்ததே. 
மண்டன மிச்ரருடன்‌ தான்‌ 21 நாள்‌ விடாமல்‌ வாதப்‌ போர்‌ நடத்தி 
ஜயித்தார்‌. 

குமாரில பட்டர்‌ பெரிய க்ரந்த கர்த்தாவாகவும்‌, மண்டன மிச்ரா்‌ 
பெரிய அனுஷ்டான கர்த்தாவாகவும்‌ இருந்தார்கள்‌. கர்மானுஷ்டானம்‌ 
நிறையப்‌ பண்ண வேண்டுமென்றால்‌ க்ருஹஸ்தராகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. அப்போது பத்னி இருந்துதானே ஆகணும்‌? அதனால்தான்‌ 
ப்ரம்மா மண்டன மிச்ரராக வந்தபோது ஸரஸ்வதியும்‌ ஸரஸவாணி 
என்ற பெயரில்‌ அவதரித்து ௮வருக்குப்‌ பத்னியானாள்‌. 

இன்னொரு காரணமும்‌ உண்டு. அறிவுக்‌ கடலாக, ஸர்வஜ்ஞராக 
ஆசார்யாள்‌ இருந்து காட்ட வேண்டியிருந்தது. அவரைப்‌ பரீக்ஷித்துப்‌ 
பார்த்து அவர்‌ ஸர்வஜ்ஞர்‌ என்று தீர்ப்புக்‌ கொடுக்க ஒருத்தர்‌ இருக்க 
வேண்டுமல்லவா? யார்‌ அப்படி இருக்க முடியும்‌? அறிவுத்‌ தெய்வ 
மான, வித்யாதிதேவதையான ஸரஸ்வதிதானே? அதனாலும்‌ அவள்‌ 
அவதரிக்க வேண்டியிருந்தது. 

குமாரில-மண்டனர்கள்‌ பிறந்து பெருமளவு பெள்த்த நிராகரணம்‌ 
செய்த பின்னரே ஆசார்யாள்‌ அவதரித்தது. 

அதாவது தேவர்கள்‌ வந்து ப்ரார்த்தித்துக்‌ கொண்ட பிறகும்‌ 
ஸுமார்‌ ஐம்பது வருஷம்‌ தள்ளியே ஸ்வாமி அவதரித்திருக்க வேண்டும்‌. 
நன்றாகப்‌ பசித்துச்‌ சாதம்‌ போட்டால்தான்‌ முழு ஸத்தும்‌ உடம்பில்‌ 
ஓட்டும்‌ என்றெ மாதிரி நன்றாகக்‌ காக்க வைத்து அவதாரம்‌ பண்ணி 


னார்‌ போலிருக்கிறது? 

தேவர்கள்‌ கொடுக்க வேண்டிய “பெடிஷன்‌' வந்தாகிவிட்டது! 
Kk க்ரகசன்‌ என்ற காபாலிகன்‌ பெரிய கோஷ்டி சேர்த்துக்கொண்டு 
ஆசார்யாளைப்‌ பரிவாரத்தோடு அழிப்பதற்கு வந்தான்‌? அப்போது எதிர்த்‌ 
தாக்குதல்‌ நடந்த மன்னன்‌ ஸுதன்வா SRDS ஆயினும்‌ ஆசார்யாள்‌ ஒரு 
ஹாுங்காரம்‌ செய்தே அக்‌ காப்ாலிகாகளளை. விரட்டிவிட்டார்‌ என்று ஒரு 
நிகழ்ச்சி மாதவீய சங்கரவிஜயத்தில்‌ காணப்படுகிறது. 
த 31 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யோக்யதாம்சமுள்ள ஒரு தம்பதி அவதார புத்ரனைப்‌ பெறுவதற்குக்‌ 
கொடுக்க வேண்டிய பெடிஷனும்‌ அப்புறம்‌ வந்தது. 

அவதார புத்ரனுக்கு அப்பா-அம்மாவான அந்தப்‌ புண்யசாலிகள்‌ 
யார்‌? பரம புண்யமான அவதாரம்‌ எப்படி. ஏற்பட்டது? எந்தப்‌ புண்ய 
காலத்தில்‌, எந்தத்‌ தேசத்தில்‌ எந்த ஊரில்‌ நடந்தது?” - பார்ப்போம்‌. 

பாரத தேசத்தில்‌ அப்போது பரவியிருந்த அவைதிகச்‌ சூழ்நிலை 
யிலுங்கூட வைதிக அனுஷ்டானங்களைக்‌ கூடிய மட்டும்‌ விடாமலிருந்த 
பிரதேசத்திலேயே, ஸத்துக்களாகவுள்ள ஒரு பிராமண தம்பதிக்குத்தான்‌ 
பிள்ளையாகப்‌ பிறப்பதென்று ஸ்வாமி ஸங்கல்பித்திருந்தார்‌. அது 
மலையாள தேசம்‌ என்றும்‌, அதில்‌ காலடி என்பதே அவதார ஸ்தலம்‌ 
என்றும்‌ அனேகமாக எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கும்‌. 

அந்த உத்தம தம்பதியின்‌ பேர்‌ சிவகுரு-ஆர்யாம்பாள்‌ என்பதும்‌ 
சில பேருக்குத்‌ தெரிந்திருக்கலாம்‌. 

நீளமான நீண்டுகொண்டு போகும்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 
களுக்கு மறுபுறம்‌, மேற்கு ஸமுத்ரத்துக்கும்‌ மலைத்‌ தொடர்களுக்கும்‌ 
இடையில்‌ இருப்பது மலையாள தேசம்‌. கேரளம்‌ என்பது அதன்‌ 
ஸம்ஸ்க்ருதப்‌ பெயர்‌. ஒரு பக்கம்‌ மலையும்‌ மறுபக்கம்‌ ஆழமும்‌ (ஆழி 
என்றால்‌ ஸமுத்ரம்தானே?) இருப்பதால்‌ மலையாழ(ள)ம்‌. கேரம்‌ 
என்றால்‌ தென்னை. ஒரே தென்னஞ்சோலை மயமாக அந்த ப்ரதேசம்‌ 
இருப்பதால்‌ கேரளம்‌. 3 

மலைத்தொடருக்கும்‌ ஸமுத்ரத்துக்கும்‌ இடையில்‌ குறுகலாக இப்படி 
அது உண்டானதற்கு ஒரு கதை உண்டு. 

பரசுராமர்‌ 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை ஸம்ஹாரம்‌ 
செய்து அவர்களுடைய ராஜ்யங்களை எடுத்துக்‌. கொண்டாரென்று 
தெரிந்திருக்கலாம்‌. லோகம்‌ முழுக்க அவர்‌ கைக்கு வந்துவிட்டது. அதே 
ஸமயம்‌ அவருக்கு விரக்தியும்‌ பச்சாதாபமும்‌ ஏற்பட்டது. 'பிராமண 
ஜன்மா எடுத்தும்‌ ஸாத்விகமாக ஊருக்கு நல்லது பண்ணாமல்‌ பழி, 
கொலை என்று நிரம்பப்‌ பண்ணிவிட்டோமே! நடந்தது நடந்து 
விட்டது என்றிருக்கலாமானாலும்‌ இப்போது” இந்தப்‌ பெரிய 
ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஏற்கெனவே செய்த 
தற்காக ப்ராயச்சித்தம்‌, தபஸ்‌. பண்ணுவதைவிட்டு ராஜாவாகி ராஜ்ய 
பாரம்‌ வேறு வஹிப்பதா? அது கொஞ்சங்கூட ஸரியில்லை' என்று 
நினைத்தார்‌. அதனால்‌ தம்‌ கைக்கு வந்துவிட்ட லோகம்‌ முழுவதையும்‌ 
கச்யப மஹரிஷிக்குத்‌ தானம்‌ செய்துவிட்டார்‌. அவருக்கு ஏன்‌ தானம்‌ 
செய்யணுமென்றால்‌ அவரிடமிருந்துதான்‌ எல்லா உயிரினங்களும்‌ 
பிறந்தன. மனுவின்‌ வம்சமாக வந்த நாம்‌ மனுஷ்யர்‌. அந்த மனுவின்‌ 
பிதா விஸ்வான்‌. விஸ்வானுக்குப்‌ பிதா கச்யபர்தான்‌. அதனால்‌ அவரே 
மனிதகுலத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌. அதுமட்டுமில்லை. தேவர்‌, தைத்யர்‌, 
தானவர்‌, ராக்ஷ்ஸர்‌, நாகர்‌ ஆகிய எல்லோருக்குமே அவர்தான்‌ பிதா. 
ப்ரஜாபதிகள்‌ என்று பல பேர்‌ இருந்தாலும்‌ ஜீவ “ஸ்ருஷ்டி பெருகுவ ` 
தற்கு விசேஷ உபகாரம்‌ செய்த அவரைத்தான்‌ கச்யப ப்ரஜாபதி என்று 
குறிப்பிட்டுச்‌ சொல்வது. அதனால்‌, “இந்த ஜீவ குலத்தையெல்லாம்‌ 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அவரே கட்டி மேய்க்கட்டும்‌; அல்லது என்ன பண்ணுவாரோ பண்ணிக்‌ 
கொள்ளட்டும்‌' என்று அவருக்குப்‌ பரசுராமர்‌ பூமியைத்‌ தத்தம்‌ செய்து 
விட்டார்‌. 
உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதை நீங்கள்‌ ஒருவருக்குத்‌ தானம்‌ 
செய்து விடுகிறீர்கள்‌ - என்றால்‌, அப்புறமும்‌ அந்த வீட்டில்‌ நீங்கள்‌ 
இருந்து கொண்டிருக்க முடியுமா? அந்த மாதிரிதான்‌ இப்போது 
பரசுராமர்‌ நினைத்தார்‌. “தானம்‌ என்று இவருக்கு பூமியைக்‌ கொடுத்த 
பிறகும்‌ நாம்‌ இங்கே வாஸம்‌ செய்வது ஸரியில்லை. தேசத்தை விட்டு 
வெளியேறிப்போய்‌, புதுசாக வாழ யோக்யமாக ஓர்‌ இடம்‌ உண்டாக்‌ 
க்கொண்டு அங்கே தபஸ்‌ இருப்போம்‌' என்று நினைத்தார்‌. அவரால்‌ 
நடக்கவேண்டியிருந்த கார்யத்தை ஞான த்ருஷ்டியில்‌ அறிந்த கச்யபரும்‌ 
அந்த ரோஷக்காரருக்கு ரோஷமூட்டி அவர்‌ நினைத்தபடியே செய்ய 
வைப்போமென்று நினைத்து, “5550 பண்ணிவிட்ட ஸொத்தில்‌ 
பாத்தியதை கொண்டாடாதே, இந்த நிலப்பரப்பின்‌ எல்லையைத்‌ 
தாண்டிப்‌ போய்ச்‌ சேரு' என்று விரட்டினார்‌! 
பரசுராமர்‌ புறப்பட்டார்‌. நிலப்பரப்புக்கு எல்லையாயிருந்த மேற்‌ 
குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ ஏறி ஸஹ்யம்‌ என்ற பர்வத உச்சிக்குப்‌ 
போனார்‌. அக்காலத்தில்‌ ' அந்த மலையை ஒட்டினாற்போலவே மறு 
பக்கம்‌ மேற்கு ஸமுத்ரம்‌ இருந்தது. அதாவது, மலைக்கு அந்தண்டை 
மலையாள தேசம்‌ இல்லை. ஜலம்தான்‌ இருந்தது. ஸமுத்ரராஜாவிடம்‌ 
அவர்‌, 'இதுவரை பூலோகத்திலுள்ள நிலப்பரப்பில்‌ இனிமேல்‌ நான்‌ 
வஸிப்பதற்கில்லாமலாகிவிட்டது.. தேவலோகத்துக்குப்‌ OES 
முடியாமல்‌ ஸப்த சிரஞ்ஜீவிகளில்‌ ஒருவனான நான்‌ இந்தப்‌ பூலோகத்‌ 
திலேயே இருந்துகொண்டு லோக க்ஷமத்திற்காகத்‌ zao க்‌ 
கொண்டிருக்கும்படி ஈச்வராக்ஞை இருக்கிறது... PELIN as 
நீதான்‌ ஓர்‌ உபகாரம்‌ செய்யணும்‌. என்னவென்றால்‌ இந்த ம : 9 
அந்தப்‌ பக்கம்‌ நீ கொஞ்சம்‌ விலகிப்போய்‌, நான்‌ a கட்த 
கொஞ்சம்‌ நிலப்பரப்பு ஏற்படுத்தித்‌ தரவேண்டும்‌ என்று 
கொண்டார்‌. லவன்‌ பப 
ராமர்‌ அணை கட்டுவதற்காக அ த்துல தம்‌ 
ஸமுத்ர ராஜா. பரசுராமருககம்‌ me b எவ்வளவு தூரம்‌ விலகிப்‌ 
மஹா கோபக்கார பிராமணர்‌. அதனால்‌ நாம்‌ br அலக்‌ 
போனால்‌ இவருக்கு sous உண்டாகுமோ ao தனத்தன பரசு 
அ தோமா ட்ட ட்டது EET பரமேச்வரனிட 
ற, தங்கள்‌ கை AN 
e (கோடாரி) இருக்கிறதல்லவா! ATS ONG hee 
வல்‌ ரத்துக்கு ஜலம்‌ எழும்பித்‌ தெறிக்றெதோ 
வீசி எறியுங்கள்‌. எவ்வளவு த வாங்கிக்கொண்டு தங்களுக்கான பூமி 
அவ்வளவு தூரமும்‌ நான்‌ ன்று சொன்னார்‌. 
வெளிப்படும்படி செய்கிறேன்‌ பம்‌ = 5 ம்‌ . 
ரான பரசுராமர்‌ மலையுச்சியிலிருந்து ஸமுத்‌ 
அப்படியே menih அது ஸமுத்ரத்தில்‌ விழுந்து பல மைல்‌ 
ரத்தின்மேல்‌ LD கல “காகவும்‌, அதைவிடக்‌ குறைவாகக்‌ ழக்கு 
தூரத்துக்கு வடக்குத்‌ தற்‌ க 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மேற்காகவும்‌ ஜலம்‌ எழும்பித்‌ தெறித்தது. அந்தப்‌ பரப்பளவு முழுவதிலு 
மிருந்து ஸமுத்ரம்‌ பின்னுக்குப்‌ போய்விட்டது. பூமி வெளிவந்தது. 

அதுதான்‌ மலையாள தேசம்‌. 

பரசுராம க்ஷேத்ரம்‌ என்றே அதற்குப்‌ பெயர்‌ இருக்கிறது. இன்றைக்‌ 
கும்‌ அங்கேதான்‌ பரசுராமன்‌ என்று பெயர்‌ வைத்துக்‌ கொள்பவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 

முதலில்‌ அங்கே செம்படவர்கள்தான்‌ வந்து குடியேறினார்கள்‌. 
அங்கங்கே தீவுகளில்‌ அவ்யவஸ்திதமான (ஒழுங்குமுறை செய்யப்‌ 
படாத) பாஷைகளைப்‌ பேசிக்கொண்டு வாழ்ந்துவந்த செம்படவர்கள்‌ 
இங்கே வந்து சேர்ந்தார்கள்‌. 

பரசுராமர்‌ அதை நல்ல வைதிகமான புண்யபூமியாக்க வேண்டு 
மென்று நினைத்தார்‌. இத்தனாம்‌ பெரிய நிலப்பரப்பு ஏற்பட்டுள்ள 
போது தாம்‌ ஒருத்தர்‌ தபஸ்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தால்‌ மாத்ரம்‌ 
போதாது, ஏராளமான ஸத்பிராமணர்களைக்‌ குடியேற்றி வைதிகானுஷ்‌ 
டானங்கள்‌ வளரும்படிச்‌ செய்யணும்‌ என்று நினைத்தார்‌: 

சோழ தேசத்திலிருந்து சோழியர்கள்‌ எனப்படும்‌ பிராமணர்களை 
அழைத்து வந்து அங்கே அமர்த்தினார்‌. இந்தச்‌ சோழியர்கள்‌ ஆதி 
காலத்திலிருந்தே தமிழ்நாட்டைச்‌ சேர்ந்த, தமிழ்‌ மக்களாகவே இருந்த 
பிராமணர்கள்‌. த்ராவிட பிராமணர்கள்‌. த்ராவிடரும்‌ பிராமணரும்‌ சத்ரு 
ஜாதிகள்‌ இல்லை! த்ராவிட ஜாதி என்றும்‌ ஒன்று இல்லை. த்ராவிட 
தேசம்தான்‌ உண்டு. அதில்‌ வஸித்துவரும்‌ பிராமணர்‌ உள்பட எல்லாரும்‌ 
த்ராவிடர்கள்தான்‌. த்ராவிட தேசத்திலிருந்து வடதேசத்துக்குப்‌ போய்‌ 
ஸெட்டில்‌ ஆன பிராமணர்களுக்கே இன்றைக்கும்‌ வடக்கே “த்ராவிட்‌' 
என்ற பெயர்‌ இருக்கிறது! இப்படி ஆதியிலிருந்தே தமிழ்‌ ஜனங்களாக 
இருந்தவர்கள்தான்‌ சோழிய பிராமணர்கள்‌. அப்புறம்‌ வடக்கிலிருந்தும்‌ 
பல பிராமணர்கள்‌ இங்கு வந்தார்கள்‌. “வடமர்‌' என்று அவர்களுக்கே 
பேர்‌. (கைபர்‌ கணவாய்‌ வழியாக என்றைக்குமே எவருமே வரவில்லை! 
பாரத தேசத்துக்குள்ளேயேதான்‌ ராஜ்யத்துக்கு ராஜ்யம்‌ இடம்‌ மாறு 
வது.) 'வடமர்‌' என்று பிராமணரில்‌ ஒரு பிரிவை மட்டும்‌ சொல்வ 
தாலேயே மற்றவர்கள்‌ என்றைக்குமே 'தென்னவர்‌'களாக இருந்தவர்கள்‌ 
தான்‌ என்று ஆகிறதல்லவா? 

பாரத தேசம்‌ முழுவதும்‌ ஆதியிலிருந்து ஓரே இனம்தான்‌. ஆர்ய- 
த்ராவிட இன பேதம்‌ வெள்ளைக்காரன்‌ divide and rule- (பிரித்து 
ஆள்வதில்‌) கதை கட்டிவிட்டது. அந்தக்‌ கதையை நிஜம்‌ என்றும்‌, நிஜ 
மான நம்முடைய சாஸ்த்ர, புராணங்களில்‌ இருப்பதைக்‌ கட்டுக்கதை 
என்றும்‌ எண்ணி வருகிறோம்‌! இது இருக்கட்டும்‌. 

தமிழ்நாட்டு பிராமணர்கள்‌ ஸுகஜீவிகள்‌. வடக்கே போகப்‌ போகக்‌ 
குளிர்‌, வெய்யில்‌ இரண்டும்‌ ஜாஸ்தி. மேற்கே கர்நாடகத்துக்குப்‌ 
போனால்கூட ஒரே மலைத்தொடராயிருப்பதால்‌ சீதோஷ்ணம்‌ கடுமை 
தான்‌. தமிழ்நாடு மாதிரி மித £தோஷ்ணம்‌ அங்கேயெல்லாம்‌ இல்லை. 
அதனால்‌ மற்ற சமை ஜனங்கள்‌ கஷ்டங்களுக்கு அதிகம்‌ பயப்பட 
மாட்டார்கள்‌. 'அட்ஜஸ்ட்‌' பண்ணிக்‌ கொள்வார்கள்‌. தமிழ்நாட்டு 
CC-0. In Public Domain. Digitized by Mtithulakshmi Research Academy 


பிராமணர்கள்‌ அப்படியில்லை. 

நான்‌ சொல்வது பழங்கால ஸமாசாரம்‌. தற்போது தமிழ்நாட்டில்‌ 
பிராமணனைத்‌ தண்டாதானாகப்‌ பண்ணி ஒதுக்கியிருப்பதிலும்‌, இவ 
னுக்கும்‌ பிராமண தர்மத்திற்கு அடியோடு வித்யாஸமாக ஒரே பணப்‌ 
பேராசை பிடித்துப்‌ போயிருப்பதிலும்‌ எந்த ஸஹாராவானாலும்‌, 
ஐஸ்லாண்டானாலும்‌ போய்‌ “அட்ஜஸ்ட்‌ பண்ணிக்கொண்டு 
விடுகிறான்‌! 

அந்தப்‌ பூர்வ காலத்தில்‌ ஸாகஜீவிகளாகக்‌ காவேரி தீரத்திலிருந்த 
சோழியர்கள்‌ மலையாளத்துக்குப்‌ போனார்களா? அங்கே ஓயா 
மழையும்‌, சகதியும்‌, குறுக்கே குறுக்கே கழியுமாக (ஓடையுமாக) 
இருந்தது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கோபக்காரர்‌ என்று 
பேர்‌ வாங்னெ பரசுராமரிடம்‌ சொல்லவும்‌ பயம்‌. அதனால்‌ ரஹஸ்ய 
மாகத்‌ திரும்பி ஒடிவந்துவிடலாமென்று நினைத்தார்கள்‌. 

இவர்கள்‌ இப்படி நினைப்பார்களென்று அவருக்கும்‌ தெரியும்‌. 
அதனால்‌ என்ன நினைத்தாரென்றால்‌, “இவர்களுடைய ஆசாரங்களில்‌ 
எதையாவது ஒன்றை மாற்றிவிடுவோம்‌. அப்படிச்‌ செய்துவிட்டால்‌ 
இவர்கள்‌ தாய்ச்‌ சமைக்குத்‌ திரும்பிப்‌ போனால்‌ அங்கே இருப்பவர்களு 
டன்‌ கலந்து வாழ முடியாமல்‌ போய்விடும்‌. வேறு வழியில்லாமல்‌ 
இங்கேயே இருந்துவிடுவார்கள்‌' என்று நினைத்தார்‌. ஆகையால்‌ 
அவர்கள்‌ குடுமியைப்‌ பின்பக்கம்‌ முடிந்து கொள்ளாமல்‌ தலை உச்சியில்‌ 
சேர்த்து 'ஊர்த்வசிகா' என்பதாக முடிந்துகொள்ளும்படிப்‌ பண்ணி 
னார்‌. இன்றைக்கும்‌ நம்பூதிரிகள்‌ அந்த வழக்கத்தைத்தான்‌ பின்பற்று 
கிறார்கள்‌. 

ஆனால்‌, 'இந்த ஒரு வித்யாஸம்‌ மட்டும்‌ சோழ தேச ஜனஸமூஹம்‌ 
தங்களை ஓதுக்கிவிடும்படி.ப்‌ பண்ணிவிடாது. முக்யமான அனுஷ்டா 
னங்களில்‌ வித்யாஸமில்லாதபோது சிகை எப்படியிருக்கிறதென்பதைக்‌ 
கொண்டு மாத்ரம்‌ யாரும்‌ நம்மைத்‌ தள்ளிவிட மாட்டார்கள்‌” என்று 
அந்த பிராமணர்கள்‌ நினைத்தார்கள்‌. அதனால்‌ அவர்களில்‌ ரொம்பப்‌ 
பேர்‌ ஊர்த்வ இகையுடனேயே சோழ தேசத்துக்குத்‌ Honda cunt 
கள்‌. அவர்கள்‌ நினைத்ததுபோலவே ஜனஸமூஹமும்‌ அவர்களை 
ப்ரியமாக வரவேற்று வைத்துக்‌ கொண்டது. அந்த பிராமணர்களின்‌ 
இமியே தங்கிவிட்டது. "சோழியன்‌ சிண்டு சும்மா 


பரம்பரைக்கு உச்சிக்குடு oe = x 
ஆடாது” என்று அப்புறம்‌ அதை PVAS பழனி க GELA 


விட்டது! 

“இதென்னடா, இப்படியாகிவிட்‌1 தே! என்று A பார்த்‌ 
தார்‌. இனிமேல்‌ தமிழ்நாட்டுப்‌ பிராமணர்களிடம்‌ : போகவேண்டா 
மென்று, தெலுங்கு நாட்டிலும்‌ கன்னட நாட்டிலும்‌ உள்ள கல்வி - 
கேள்விகளில்‌ வல்லவாகளான பிராமணர்களை அழைத்துக்கொண்டு 
போய்‌ மலையாளத்தில்‌ அமர்த்தினார்‌. தமிழ்நாட்டு ஸுகஜீவிகளைப்‌ 
போல அவர்கள்‌ அட்ஜஸ்ட்‌ செய்துகொள்ள முடியாமல்‌ ponu ஓடி. 
விடமாட்டார்களென்று அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும்‌ முன்னாக 
யாச இன்னொன்றும்‌ செய்தார்‌ "பிராமணனுக்கு 108 ஆசாரக்‌ 
இருத்தின்றன. முன்பு அதில்‌ ஒன்றைமட்டும்‌ மாற்றியதால்தான்‌ நம்‌ 

-0. In Public Domain. Digitized b¥*Muthulakshmi Research Academy 


முடைய திட்டம்‌ தோற்றுப்‌ போயிற்று. இப்போது 108-ல்‌ பேர்‌ பாதிக்‌ 
கும்‌ மேலே, 64 ஆசாரங்களை இந்த ஆந்திர - கர்நாடக பிராமணர்கள்‌ 
விஷயத்தில்‌ மாற்றிவிடுவோம்‌. அப்போது இவர்கள்‌ நிச்சயமாக ஊருக்‌ 
குத்‌ இரும்பிப்‌ போய்க்‌ கலந்து வாழ முடியாது' என்று தீர்மானம்‌ 
செய்து அப்படியே மாற்றிக்‌ கொடுத்துவிட்டார்‌. 

அவர்‌ ஆசைப்பட்டபடியே அந்த பிராமணர்கள்‌ அங்கேயே வம்சா 
வளியாகத்‌ தங்கி அத்யயனம்‌, கர்மானுஷ்டானம்‌ எல்லாம்‌ சிறப்பாகச்‌ 
செய்யலானார்கள்‌. 

அவர்களைத்தான்‌ நம்பூதிரிகள்‌ என்று சொல்வது. 

மலையாள தேசத்தின்‌ தோற்றுவாயைப்‌ பற்றிக்‌ கூறுவதாகக்‌ 
"கேரளோத்பத்தி' என்ற புஸ்தகம்‌ இருக்கிறது. சில புராணங்களிலும்‌ 
இந்த ஸமாசாரம்‌ வருகிறது. அவற்றிலிருந்துதான்‌ கதை சொன்னேன்‌. 

நம்பூதிரிகளில்‌ சோழியர்கள்‌ கொஞ்சம்‌ பேரே மிச்சமிருந்தார்கள்‌. 
பாக்கியெல்லாம்‌ தெலுங்கு பிராமணர்களும்‌, கன்னட பிராமணர்களுந் 
தான்‌. தெலுங்கில்‌ “இல்லு' என்றால்‌ வீடு. கன்னடத்தில்‌ ‘wen’ என்றால்‌ 
வீடு. தமிழில்‌ இல்லம்‌, மனை என்று இரண்டு வார்த்தைகளும்‌ 
இருக்கின்றன. நம்பூதிரிமார்களில்‌ சிலர்‌ தங்களைக்‌ குறிப்பிட்ட ஒரு 
“மனா'வைச்‌ சேர்ந்தவர்களாகவும்‌, சிலர்‌ தாங்கள்‌ குறிப்பிட்டதொரு 
“இல்ல'த்தைச்‌ சேர்ந்தவர்களென்றும்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌. 
ஆசார்யாளின்‌ குடும்பத்திற்கு 'கைப்பள்ளி மனா” என்று பேர்‌ 
என்கிறார்கள்‌. 

“இல்லம்‌' சொல்லிக்கொள்ளும்‌ நம்பூதிரிகள்‌ ஆந்திர தேசத்திலிருந்து 
வந்தவர்களென்றும்‌, “மனா” சொல்லிக்‌ கொள்பவர்கள்‌ கர்நாடகத்திலி 
ருந்து வந்தவர்களென்றும்‌ பொதுவாகக்‌ கொள்ளலாமென்றும்‌, ஆதித்‌ 
தமிழ்ச்‌ சோழியர்களின்‌ வழிவந்தவர்களிலும்‌ கொஞ்சம்‌ பேராவது 
நம்பூதிரிமார்களில்‌ இருந்து, இந்த இரண்டில்‌ ஏதோ ஒரு பிரிவில்‌ 
வந்திருப்பார்களென்று நினைக்க இடமிருக்கிறது. ஆசார்யாளின்‌ 
*மனா£வும்‌ அப்படித்‌ தமிழ்‌ தேசத்திலிருந்து போனதாகவே இருக்கக்‌ 
கூடும்‌ என்று நான்‌ பண்ணியுள்ள ‘Mavis’ பற்றி அப்புறம்‌ சொல்கி 
றேன்‌. 

ஒரு கேள்வி வரலாம்‌: கன்னட - தெலுங்கு பிராமணர்களே நம்பூ 
திரிகளில்‌ பெரும்பாலார்‌; அது தவிர, ஏதோ அரபிக்கடல்‌ தீவுகளில்‌ 
ஆதிவாஸிகளின்‌ பாஷைகளைப்‌ பேசி வந்த செம்படவர்கள்தான்‌ 
மலையாளத்தில்‌ குடியேறியவர்கள்‌ - என்றால்‌ அங்கே உள்ள மலை 
யாள பாஷை எப்படிப்‌ பாதித்‌ தமிழ்‌, பாதி ஸம்ஸ்க்ருதம்‌ கலந்ததாக 
இருக்கிறது?” என்று கேட்கலாம்‌. š 

மலையாள பாஷை ஆயிரம்‌, ஆயிரத்தருநூறு வருஷம்‌ முந்தித்‌ 
தோன்றியதுதான்‌; அதற்கு முன்னால்‌ அங்கே தமிழேதான்‌ இருந்தது 
என்று தெரிந்தவர்களும்‌ 'அதெப்படி தமிழே அங்கேயிருந்திருக்க 
முடியும்‌?” என்று கேட்கலாம்‌. 

சொல்கிறேன்‌: பிராமணர்களையும்‌ செம்படவர்களையும்‌ மட்டும்‌ 


CC-0. In Public Domain. Digitized bPfluthulakshmi Research Academy 


கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜன ஸமூஹம்‌ ஜீவிக்க முடியுமா? 
தேசத்தைக்‌ கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா-ஸைன்யம்‌; வியவஸாயம்‌ 
மற்றும்‌ பலவிதமான உடலுழைப்புச்‌ செய்பவர்கள்‌; வியாபாரம்‌ 
நடத்துபவர்கள்‌ - ஆகியவர்களில்லாமல்‌ எப்படி ஸமுதாய வாழ்வு 
ஏற்பட முடியும்‌? இந்தக்‌ கார்யங்களைச்‌ செய்ய மலையாளத்துக்குப்‌ 
போய்ச்‌ சேர்ந்தவர்கள்‌ யாரென்றால்‌ தமிழ்‌ ஜனங்கள்தான்‌. 

மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகளுக்கு அந்தப்‌ பக்கம்‌ மலையாள 
தேசமென்றால்‌ இந்தப்‌ பக்கம்‌ பெரும்பாலும்‌ தமிழ்நாடுதானே? 
அதோடு அந்தக்‌ காலத்திலேயே தமிழர்கள்‌ உன்னதமான நாகரிகம்‌ 
பெற்றவர்களாகவும்‌, வீர ஸாஹஸமுள்ளவர்களாகவும்‌, வாணிபம்‌ 
முதலியவற்றில்‌ திறமை மிக்கவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. நான்‌ தமிழ்‌ 
நாட்டு ஸுகஜீவிகள்‌ என்று சொன்னது [சிரித்து] “பருப்புத்‌ தின்னிப்‌ 
பார்ப்பானை த்தான்‌! மற்றவர்கள்‌ கஷ்டங்களைத்‌ தாங்கிக்கொள்ளக்‌ 
கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும்‌, த்ருடசாலிகளாகவும்‌ இருந்தவர்‌ 
களே! அதனால்‌ பிராமணரல்லாதாரில்‌ தமிழர்கள்தான்‌ மலையாள 
நாட்டில்‌ குடியேறியவர்கள்‌. பொருளாதார ரீதியில்‌ நல்ல விலை போவ 
தாகவும்‌, ஏற்றுமதிகள்‌ செய்து நன்றாகக்‌ கொழிக்க வைப்பதாகவும்‌ 
உள்ள மிளகு, ஏலக்காய்‌, தேக்கு, கொப்பரை முதலியவை யதேஷ்ட 
மாகக்‌ இடைக்கும்‌ தேசம்‌ மலையாளம்‌. “அன்னிய பதார்த்தம்‌' சாப்பி 
டக்கூடியவர்களுக்கு நீண்ட ஸமுத்ரக்‌ கரையிலும்‌, தடுக்கி விழுந்தால்‌ 
வரும்‌ கழிகளிலும்‌ ஸம்ருத்தியாக “ஜல புஷ்பம்‌” (மத்ஸ்யம்‌) கடைக்கும்‌. 
இப்படியிருந்தால்‌ உழைப்பாளிகளாகவும்‌, ஸாஹஸ குணமுள்ளவர்‌ 
களாகவும்‌ உள்ள ஜனங்கள்‌ வந்து குடியேறுவார்கள்தானே? அப்படித்‌ 
தான்‌ ஏற்பட்டது. நிறையத்‌ தமிழ்‌ மக்கள்‌ கேரளத்தில்‌ குடியேறினார்‌ 
கள்‌. 


இப்படி எல்லா ஜாதியாரும்‌ குடியேறியபின்‌, "மலையாளத்தின்‌ 
இயற்கை வளத்தினால்‌ ஸுபிக்ஷமான வாழ்க்கை ஏற்பட்டு, அது நாகரிக 
ஸமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது. வைதிக வழிகளைப்‌ பின்பற்றிய 
தமிழ்‌ மன்னர்களான சேரர்கள்‌ அந்தப்‌ பிரதேசத்தில்‌ ஆட்சி நடத்தி 
நன்றாக நாகரிக அபிவ்ருத்தி ஏற்படுத்திக்‌ கொடுத்தார்கள்‌. 
பெரும்பாலான மக்கள்‌ தமிழர்களாயிருந்ததால்‌ தமிழே அங்கேயும்‌ 
பாஷையாயிற்று. ஆந்த்ர- கர்நாடக நம்பூதிரிகளும்‌ பொதுஜனத்‌ 
தொடர்பினால்‌ தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 
சரித்ர காலம்‌ என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம்‌ 
நடந்திருக்க வேண்டும்‌. அப்போதே பொருளாதார காரணத்திற்காக 
மற்‌ ரதியினர்‌ அங்கே போனார்களென்றால்‌ பிராமணர்களும்‌ 
ர வ்‌ ங்களுக்காகக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 
அதென்ன தெய்வ ஸம்பந்தம்‌ ee அந்தத்‌ 
கேசக்‌ a னேக திவ்ய லீலைகள்‌ நடந்து, அப்படி நடந்த டங்கள்‌ 
es eres ஆயின. பரசுராமரே இப்படிப்‌ பல க்ஷேத்ரங்‌ 
See தோற்றுவித்தார்‌. பழைய. பூப்பிரதேசம்‌ வேண்டாமென்று 
தமக்காகப்‌ பரசுராமர்‌ ஸ்ருஷ்டித்துக்‌ கொண்ட இந்தப்‌ புதிய பூப்பிரதே 
37 


போயிருக்கலாம்‌. 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சத்தில்‌ தாமே குடியேற்றியவர்களைத்‌ தவிர வேறு யாரும்‌ பழைய 
பிரதேசத்திலிருந்து வரவேண்டாமென்று அவர்‌ தடை செய்திருந்தார்‌. 
ஆனாலும்‌ கால க்ரமத்தில்‌ அந்தத்‌ தடை எடுபட்டுப்போய்‌, அதாவது, 
பிற்பாடு பரசுராமர்‌ எல்லோர்‌ கண்ணுக்கும்‌ தென்படாமல்‌ ஏகாந்த 
மாகப்‌ போய்விட்ட பின்‌, க்ஷேத்ராடனத்துக்காசவும்‌ Mainland-od h ay 
சில பிராமணர்கள்‌ அங்கே போய்‌ அப்படியே 'ஸெட்டில்‌' ஆகவும்‌ 
செய்திருக்கலாம்‌. 


சரித்ர காலத்தின்‌ ஆரம்ப கட்டமாக வெள்ளைக்காரர்கள்‌ சொல்‌ 
வது அசோகருடைய காலத்தை. அந்த அசோகரின்‌ சாஸனங்களிலேயே 
அவர்‌ யுத்த இக்விஜயமாக இல்லாமல்‌ தர்ம திக்விஜயமாகத்‌ தம்முடைய 
கொள்கைகளைப்‌ பரப்பிய ப்ரதேசங்களில்‌ கேரளமும்‌ குறிப்பிடப்பட்டி 
ருக்கிறது. நாகரிக ஸமுதாய வாழ்க்கை அப்போதே அங்கே நிச்சயமாக 
இருந்ததற்கு இது அத்தாட்சி. 

அது தமிழ்ச்‌ சேர ராஜ்யமாகவும்‌, அதன்‌ பாஷை தமிழாகவுமே 
இருந்தது. சிலப்பதிகாரம்‌ பாடினவரே அந்தத்‌ தேசத்தவர்தான்‌! 
தெய்வத்‌ தமிழ்‌ என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில்‌ திருமுறை 
யும்‌, ப்ரபந்தமும்‌ பாடிய சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌, குலசேகரப்‌ 
பெருமாளும்‌ மலையாள ராஜாக்கள்தான்‌. 

ஆகவே நம்முடைய ஆசார்யாளும்‌ தமிழ்தான்‌ பேசியிருப்பார்‌. 
அப்போது பிராமணர்களில்‌ படிப்பாளிகள்‌ (எல்லா பிராமண புருஷர்‌ 
களுமே அப்படித்தானிருந்திருப்பார்கள்‌. படிக்காத, அத்யயனம்‌ செய்‌ 
யாத பிராமணன்‌ இருந்திருக்கவே மாட்டான்‌. அவர்கள்‌) தங்களுக்குள்‌ 
ஸம்ஸ்க்ருதத்தில்‌ பேசிக்கொள்வதாகவும்‌ மற்றவர்களிடம்‌ தமிழில்‌ பேசு 
வதாகவும்‌ இருந்திருக்கும்‌. 


ஆசார்யாள்‌ அவதாரம்‌ செய்து ஸனாதன தர்மப்‌ புனருத்தாரணம்‌ 
பண்ணினாலும்‌, அப்புறம்‌ போகப்‌ போக மறுபடி சீரழிவு ஏற்படத்‌ 
தான்‌ செய்தது. அந்தப்‌ போக்கில்‌ பரசுராமர்‌ மாற்றிக்‌ கொடுத்த 
ஆசாரங்களில்‌ சிலதை ஸாதகமாக்கிக்கொண்டு நம்பூதிரிகளில்‌ தலைப்‌ 
பிள்ளைகளாக இருப்பவர்களைத்‌ தவிர மற்றவர்கள்‌ இதர ஜாதியின 
ரோடு கலந்து வாழுவதற்கு வழி உண்டாக்கிக்‌ கொண்டார்கள்‌. அப்படி 
உறவு ஏற்பட்டபோது நம்பூதிரிகள்‌ ஸ்பெஷலைஸ்‌ செய்திருந்த ஸம்ஸ்க்‌ 
ருதத்துக்கும்‌ மற்றவர்களின்‌ தமிழுக்கும்‌ உறவு கெட்டிப்பட்டது. அந்த 
உறவிலேயே மலையாளம்‌ என்பது தனி பாஷையாகப்‌ பிறந்திருக்க 
லாம்‌. 

பிராமணர்‌ இதரரோடு உறவு ஏற்படுத்திக்‌ கொண்டதில்‌ அசாஸ்த்ரீய 
மாகப்‌ பல நேர்ந்தாலும்‌, எப்போதும்‌ நல்லதும்‌-கெட்டதும்‌ கலந்தே 
வருவதில்‌ இதிலும்‌ சில நல்லது ஏற்பட்டது. பிராமண ஸம்பந்தத்தால்‌. 
அங்கே ஸகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும்‌, குறிப்பாக ஸம்ஸ்க்ருத 
அபிமானமும்‌ பெற்றவர்களானார்கள்‌.. எல்லாருமே சுசி ருசியாக 
ஸ்நானம்‌ செய்து சுத்த வஸ்திரம்‌ உடுத்திக்கொள்வது, ஆசாரத்தோடு 
ஆலய தர்சனம்‌ செய்வது ஆதிய நல்ல வழக்கங்களும்‌ ஏற்பட்டன. 

38 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


(பிராமணரல்லாதார்‌ படிப்பறிவில்லாதவர்‌, சுத்தமில்லாதவர்‌ என்று 
மட்டம்‌ தட்டுவதாக அர்த்தமில்லை. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள 
தொழில்களை முன்னிட்டு - குறிப்பாக, பாட்டாளி மக்களாக 
இருப்பவர்கள்‌ - ரொம்பவும்‌ சுத்தம்‌ பார்க்க முடியாமலாகி, அதுவே 
பழகிப்‌ போய்விடுகிறது. அவர்கள்‌ பல வருஷங்கள்‌ படிக்கவும்‌ 
முடிவதில்லை. ஸமூஹ வாழ்க்கைக்கு அவர்கள்‌ தங்கள்‌ பணிகளால்‌ 
நிரம்ப உபகாரம்‌ பண்ணுவதால்‌, அவர்களுக்கு சாஸ்திரங்களிலும்‌ 
செளச விதிகளை (சுத்த ஆசார விதிகளை) இளக்கியே கொடுத்திருக்‌ 
கிறது. கட்டாய வித்யாப்யாஸமும்‌ விதிக்கவில்லை. இப்படியிருந்தும்‌ 
மலையாளத்தில்‌ இந்த அம்சங்களில்‌ அவர்கள்‌ நன்றாக முன்னேறியிருக்‌ 
கிறார்களென்றால்‌ அதற்கு பிராமண இன்‌ஃப்ளுயென்ஸ்‌ காரணமா 
யிருந்திருக்கலாம்‌ என்றுதான்‌ சொன்னது.) 

என்னதான்‌ Mainland-@@ தொடர்பு கொண்டிருந்தாலும்‌ இன்று 
போல்‌ போக்குவரவு ஸாதனங்களில்லாத அந்தக்‌ காலத்தில்‌ பெரிய 
மலைத்தொடருக்கு மறுபக்கம்‌ இருந்த மலையாள தேசம்‌ ஓரளவு 
தனித்தேதான்‌ இருந்தது. ஆசார்யாள்‌ காலத்தில்‌ இப்படித்‌ தனித்திருந்த 
தால்தான்‌ அங்கே Mainland- ஏற்பட்டிருந்த குழறுபடிகளின்‌ பாதிப்பு 
அதிகமில்லாமல்‌ அது கூடியவரை வைதிகமாக இருந்து, அவதாரமும்‌ 
அந்த இடத்தைத்‌ தேர்ந்தெடுத்தது. பிறகு மலையாள பாஷை ஏற்பட்ட 
அப்புறமும்‌ - ஸமீப நூற்றாண்டுகள்‌ வரைகூட - அப்படித்தான்‌ 
(மலையாள நாடு ஓஒதுங்கித்தான்‌) இருந்தது. அதனால்‌ தங்களுக்கென்று 
ஒரு பாஷை ஏற்பட ஆரம்பித்ததும்‌ அதில்‌ ஒரு pride-2 r (பெருமிதத்‌ 
துடன்‌) ஸகல ஜனங்களும்‌ அதையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு 
விட்டார்கள்‌. 

மலையாளக்‌ கதை இத்தனை சொன்னதால்‌ இன்னம்‌ கொஞ்சமும்‌ 
சொல்லிவிடுகிறேன்‌. 

மலையாள பாஷை பிறந்த பிற்பாடு தமிழ்நாட்டுப்‌ பிராமணர்கள்‌ 
சில காரணங்களுக்காக அங்கே குடியேறினார்கள்‌. ரொம்ப உள்ளே 
ச்ரமப்பட்டுக்கொண்டு போகாமல்‌, , அந்த ORE போய்க்‌ 
கொஞ்சம்‌ தூரத்திலேயே “ஸெட்டில்‌' ஆனார்கள்‌. இரண்டு வழிகள்‌ 
அங்கே போவதற்கு. இரண்டு வழியாகவும்‌ போனார்கள்‌. ஒன்றில்‌ 
கோயம்புத்தூர்‌ வழியாகப்‌ போய்ப்‌ பாலக்காட்டில்‌ குடியேறினார்கள்‌. 
இன்னொன்றில்‌ தென்காசி, செங்கோட்டை தாண்டித்‌ திருவனந்தபுரப்‌ 
பக்கங்களுக்குப்‌ போய்த்‌ தங்கினார்கள்‌. இவர்கள்‌ நம்பூதிரிகள்‌ இல்லை. 
ஆதியில்‌ குடியேற்றப்பட்ட தம்பூதிரி வம்சத்தினர்‌ நடுவில்‌ தமிழ்‌ பேசி 
யிருந்தாலும்‌ பிறகு மலையாள பாஷைக்காரராகி விட்டார்கள்‌. இப்‌ 
போது நான்‌ சொன்னவர்கள்‌ மலையாளம்‌ உண்டான பிறகே அங்கே 
குடியேறி, இன்றைக்கும்‌ தமிழையே தாய்‌ பாஷையாகக்‌ வ்‌ 
வர்சன்‌. சூழ்நிலையின்‌ இன்ல்ப்ரூயென்ஸால்‌ அவர்களுடைய தமிழ்‌ 
கொஞ்சம்‌ வித்யாஸமாயிருக்கும்‌. உச்சரிப்பில்‌ மலையாள ப்ராஸம்‌ கலந்‌ 
திருக்கும்‌... s DS : 5 à 

Mainland-க்குப்‌ போக்குவரவுத்‌ ee ee அந்த தேசம்‌ தனி 

6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மரபோடு உருவாயிற்று என்னும்போது ஒன்றை மறந்துவிடக்‌ கூடாது. 
“தனி மரபு' என்றதால்‌ பாரத ஸமய கலாசாரத்துக்கு வித்யாஸமானது 
என்று நினைத்துவிடக்‌ கூடாது. “வேத நெறி' என்ற ஒரே நதியின்‌ 
ஓட்டத்தில்‌ சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌ என்று பல துறைகள்‌ 
இருப்பது போலச்‌, பாரதக்‌ கலாசாரம்‌ என்ற பொதுவான கங்கையில்‌ 
ஒரு கட்டமாக இருப்பதுதான்‌ மலையாள மரபு. இன்னும்‌ தமிழ்‌ மரபு, 
வங்காள மரபு, காஷ்மீரி மரபு எல்லாமே. பாரதக்‌ கலாசாரத்தை 
வேராகக்‌ கொண்டுதான்‌ வேறு வேறு இளைகளாக இவை மலையாள 
மரபும்தான்‌ - உருவாகியுள்ளன. Mainland- இருந்த பிராமணர்களைத்‌ 
தானே ஆதிக்‌ குடிகளாக அங்கே பரசுராமர்‌ அமர்த்தினார்‌? பாரத 
தேசத்தின்‌ வேதம்‌, புராணம்‌, கோயில்‌, குளம்‌ ஆகியவற்றைத்தானே 
அங்கேயும்‌ நாட்டினார்‌? அப்புறம்‌ போனவர்களும்‌ இங்கேயுள்ள தமிழ்‌ 
ஜனங்கள்தானே? அதனால்‌ பாரத கலாசாரத்தில்தான்‌ அது ஓட்டிக்‌ 
கொண்டிருந்தது. இன்னும்‌ சொல்லப்போனால்‌, பாக்கி பாரத தேசம்‌ 
பூராவும்‌ ஸனாதன ஸமயக்‌ கலாசாரத்தைப்‌ பறிகொடுத்துக்‌ கொண்டு, 
புதிய வழிகளில்‌ இழுபட்டபோதுங்கூட மலையாள தேசம்தான்‌ 
மலைக்கு மறுபக்கம்‌ அந்தக்‌ கலாசாரத்தைக்‌ காபந்தாகக்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டிருந்தது. அதனாலேயே ஆசார்யாள்‌ அவதாரமும்‌ அங்கேயே 
நிகழ்ந்தது! 

பிற்காலத்தில்‌ இதற்கு நேரெதிராக நடந்ததையும்‌ சொல்லணும்‌. 
மலையாளத்துக்குக்‌ கிழக்கே மலைத்தொடரானதால்‌ உள்நாட்டு மாறு 
தல்களும்‌ புரட்சிகளும்‌ அதை அவ்வளவாகப்‌ பாதிக்கவில்லையென்‌ 
றால்‌, அதற்கு மேற்கே என்ன இருக்கிறது? ஸமுத்ரம்‌. அதனால்‌ 
என்னவாயிற்றென்றால்‌ மேற்கு நாடுகளிலிருந்து இதர மதஸ்தர்கள்‌ 
MYST மார்க்கமாக வர ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்கள்‌ நம்‌ 
தேசத்தில்‌ அடியெடுத்து வைத்தது மலையாளக்‌ கரையில்தான்‌. 
ஏற்றுமதி வியாபாரத்தில்‌ கொழிக்கும்படியாக அங்கே ஏலக்காய்‌, 
மிளகு, தேக்கு, சந்தனக்கட்டை எல்லாம்‌ அபரிமிதமாகக்‌ கிடைத்ததால்‌ 
அவர்கள்‌ அங்கேயே தங்கிவிடுவதும்‌ வழக்கமாயிற்று. யூதர்களிலிருந்து 
கிறிஸ்துவர்கள்‌, முஸ்லீம்கள்‌ எல்லோருக்கும்‌ மலையாளம்‌ தாய்‌ வீடா 
யிற்று. அவர்களுடைய மதங்களும்‌ அதோடுகூட அங்கேயே அதிகமாக 
ப்ரசாரமாயிற்று. உள்நாட்டு அவைதிக மதங்களின்‌ பாதிப்புக்கு அதிகம்‌ 
ஆளாகாத ப்ரதேசமே இப்படி வெளிநாட்டு மதங்களுக்கு நிறைய 
இடம்‌ கொடுப்பதாக ஆயிற்று! 

வேடிக்கையான இன்னொரு விஷயமும்‌ சொல்கிறேன்‌. வெளிநாட்டு 
மதங்களை மலையாள நாட்டினர்‌ ஏற்றுக்கொண்டாலும்‌, ஹிந்து மதம்‌ 
என்று வரும்போது அங்கே நம்முடைய ஆசார்யாளுக்குப்‌ பிறகு 
அவருடைய ஸம்ப்ரதாயம்‌ தவிர, மற்ற எதையும்‌ அவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. அவர்களில்‌ வைஷ்ணவ மதத்தையோ மத்வ மதத்‌ 
தையோ பின்பற்றுபவர்கள்‌ இடையாது. பத்மநாப ஸ்வாமி கோயிலா 


ae த த த தததி 
k “வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்‌ துறை Sama’ என்ற சேக்கிழார்‌ வாக்கை 
நினைவுகூர்ந்து பேசுறொர்களென்பது தெளிவு. 


40 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


னாலும்‌ ஸரி, குருவாயூரப்பன்‌ கோயிலானாலும்‌ ஸரி, அங்கேயெல்லா 
மும்‌ ஸ்ரீ வைஷ்ணவ பட்டர்கள்‌ பூஜை பண்ணுவதில்லை என்று பார்க்கி 
றோமல்லவா? ஆசார்யாள்‌ தங்கள்‌ தேசத்தைத்‌ தேடி வந்து அவதாரம்‌ 
பண்ணினாரென்ற பக்தியபிமானம்‌!... 

ஸமீப காலத்தில்‌ போக்குவரத்து ஸாதனங்கள்‌, இங்கிலீஷ்‌ படிப்பு, 
ஸயன்ஸ்‌ எல்லாம்‌ வ்ருத்தியாக ஆரம்பித்தபின்‌ ஒதுங்கியிருந்த 
மலையாள ஜனங்கள்‌ ஒரேயடியாக வெளியே வந்து தேசம்‌ பூராவும்‌ 
பரவ ஆரம்பித்து விட்டார்கள்‌. அங்கே ஜன ஸங்கியையும்‌ பெருகிக்‌ 
கொண்டே போனது ஒரு முக்ய காரணம்‌. இப்போது வர வர, நம்மு 
டைய தேசம்‌ பூராவில்‌ மட்டுமில்லாமல்‌ அன்னிய தேசங்களுக்கும்‌ 
அவர்களே ஏராளமாகப்‌ போகிறார்கள்‌. கெளரவம்‌ பார்க்காத 
உழைப்பு மனப்பான்மையும்‌ தொழில்‌ ஸாமர்த்யமும்‌ இருப்பதால்‌ 
எடுபிடி வேலை, டீக்கடை இவற்றுக்கும்‌ வருகிறார்கள்‌. படிப்பும்‌ அறி 
வும்‌ இருப்பதால்‌ பெரிய பெரிய பதவிகளுக்கும்‌ வருகிறார்கள்‌. 
ஸர்வஜ்ஞரான ஆசார்யாள்‌ அவதரித்த ப்ரதேசத்தைச்‌ சேர்ந்த அவர்‌ 
களே அப்போதிலிருந்து இப்போதும்‌ “லிடரஸி'யில்‌ (படிப்பறிவில்‌) 
முதல்‌ ஸ்தானம்‌ வஹித்து வருகிறார்கள்‌. 

புது யுகத்தில்‌, ஒரு பக்கம்‌ பழமையான அத்யயனாதிகளை 
இன்னமும்‌ காப்பாற்றுபவர்கள்‌ அங்கேயே இருந்தாலும்‌, அங்கேதான்‌ 
இன்னொரு பக்கம்‌ ரொம்பப்‌ புரட்சிகரமான மாறுதல்களும்‌ ஏற்பட்டி 
ருக்கின்றன. ஆலய ப்ரவேசத்திலிருந்து கம்யூனிஸ்ட்‌ ராஜ்யம்‌ வரை 
அனேகம்‌ அங்கேதான்‌ அங்குரார்ப்பணமாயிருக்கிறது. 

ஆசார்யாள்‌ பிறந்த ஊர்‌ காலடியானாலும்‌, ஸ்வாமி தாமே 
அவராகப்‌ பிறக்கப்‌ போவதாக அவருடைய பிதாவான சிவகுருவுக்கு 
வரம்‌ தந்தது திருச்சூரில்‌. 

திருச்சூர்‌, சிவகுரு என்பவற்றைப்‌ பற்றி என்‌ ஆராய்ச்சியைச்‌ 
சொல்கிறேன்‌. ஆசார்யாள்‌ கதையைவிட மலையாளத்தின்‌ கதைக்கே 
அது அதிக ஸம்பந்தமுடையதாகையால்‌ இங்கேயே சொல்லிவிடு 
கிறேன்‌. ்‌ 

ஒரு நாட்டினார்‌ வேறொரு நாட்டுக்குக்‌ குடி பெயரும்போது 
தங்களுடைய பழைய நாட்டில்‌ தாங்கள்‌ வாழ்ந்து வந்த ஊர்களின்‌ 
பெயர்களையே புதிய நாட்டின்‌ ஊர்களுக்கும்‌ வைப்பது ஸஹஜமா 
யிருக்கிறது. தாய்நாட்டைவிட்டு வந்துவிட்டாலுங்கூட மாத்ரு பூமியாபி 
மானம்‌ இப்படிப்‌ பண்ணத்‌ தூண்டுகிறது. இங்கிலீஷ்காரர்கள்‌ அமெரிக்‌ 
காவில்‌ குடியேறியபின்‌, இம்மாதிரிதான்‌ தங்கள்‌ தாய்நாட்டு ஊர்ப்‌ 
பெயர்களுக்கே ‘ip Bus என்று சேர்த்து அமெரிக்காவில்‌ புதிய 
ஊர்களை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. நீயூ இங்க்லாண்ட்‌. என்றே 
அமெரிக்காவின்‌ வடகிழக்கு மாகாணங்கள்‌ ஆறுக்கும்‌ சேர்த்துப்‌ பெயர்‌ 
உண்டு. இங்க்லாண்டில்‌ யார்க்‌, ஹாம்ப்ஷயர்‌, ஜெர்ஸி என்றெல்லாம்‌ 
இடங்கள்‌ இருப்பது போலவே அமெரிக்காவில்‌ நயூயார்க்‌, ந்யூ 
ஹாம்ப்ஷயர்‌, ந்யூஜெர்ஸி என்றெல்லாம்‌. இப்பா வைத்தார்கள்‌. இப்ப 
டியே கிழக்கே ஆஸ்ட்ரேலியாவிலும்‌ தங்கள்‌ தாய்நாட்டுப்‌ பேர்களை 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வைத்தார்கள்‌. ந்யூஸெளத்‌ வேல்ஸ்‌ என்றே அங்கே ஒரு மாகாணத்துக்‌ 
குப்‌ பேர்‌. 

இதேபோலத்‌ தமிழ்நாட்டிலிருந்து பல பேர்‌ மலையாளத்துக்குப்‌ 
போய்‌ 'ஸெட்டில்‌' ஆனபோது தமிழ்நாட்டு ஊர்ப்‌ பெயர்களை 
அங்கே வைத்தார்கள்‌. ஆல்வாய்‌ (ஆலவாய்‌), பமூர்‌ (பழுவூர்‌), 
கண்ணனூர்‌, மாத்தூர்‌, மேச்சேரி என்றெல்லாம்‌ மலையாளத்து ஊர்ப்‌ 
பெயர்கள்‌ இருப்பது அப்படியே தமிழ்நாட்டு ஊர்ப்‌ பெயர்களை 
அங்கே வைத்ததுதான்‌... 

ஆசார்யாள்‌ சரிதத்திலிருந்து பல நூற்றாண்டுகள்‌ தாண்டி 
வருவோம்‌: $ 

காஞ்சீபுரத்தில்‌ இருந்துவந்த நம்‌ மடம்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டு 
மத்தியில்‌ அங்கேயிருந்து புறப்பட வேண்டி. வந்து, முடிவாகக்‌ 
கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டது. அந்தக்‌ காலத்தில்‌ Carnatic Wars 
என்று சொல்லப்படும்‌ யுத்தங்களில்‌ காஞ்சிப்‌ பிரதேசத்தில்‌ ஒயாத 
சண்டையும்‌ முற்றுகையுமாக இருந்தது. ஆர்க்காட்டு நவாப்‌, ஈஸ்ட்‌ 
இண்டியா கம்பெனி, ப்ரெஞ்சுக்காரார்கள்‌, ஹைதர்‌அலி என்று 
எல்லாரும்‌ ஒருத்தருக்கொருத்தர்‌ குஸ்தி போட்டுக்‌ கொண்டிருந்ததில்‌ 
காஞ்சீபுரத்தில்‌ கோயில்களையே கோட்டையாக உபயோகித்துக்‌ 
கொண்டு ஆயுதங்கள்‌ வீசுவது, ஊருக்குள்‌ புகுந்து சூறையாடுவது 
என்றெல்லாம்‌ விபரீதமாக நடந்து வந்தன. அதனால்தான்‌ அப்போது 
நம்‌ மடத்திலிருந்த ஸ்வாமிகள்‌* மடத்தை இடம்‌ மாற்றியது. 


ராமேச்வரம்‌ வரை யாத்ரை போய்விட்டு அப்புறம்‌ உடையார்‌ 
பாளையம்‌ என்ற ஸம்ஸ்தானத்திற்குப்‌ போய்த்‌ தங்கினார்‌. 

இருச்சிராப்பள்ளி ஜில்லாவிலுள்ள உடையார்பாளையம்‌ அப்‌ 
போது தஞ்சாவூர்‌ மஹாராஷ்ட்ர ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு 
ஜமீன்தாரி மாதிரி இருந்தது. அந்த ஸம்ஸ்தானாதிபதிகள்‌ நம்முடைய 
மடத்தை ஆச்ரயித்து வந்தவர்கள்‌. அதனால்‌ அப்போதிருந்த ராஜா - 
அல்லது ஜமீன்தார்‌ - அப்போதிருந்த ஸ்வாமிகளை அங்கே வந்து 
தங்கும்படி ப்ரார்த்தித்துக்‌ கொண்டதன்பேரில்‌ ஸ்வாமிகளும்‌ அப்ப 
டியே பண்ணினார்‌. அது நன்றாகக்‌ காடுகள்‌ சூழ்ந்து தற்காப்பாக 
இருந்த இடம்‌. அதனால்‌ வெளிச்‌ சண்டை சச்சரவுகள்‌ அதிகம்‌ பாதிக்‌ 
காத இடம்‌. 

அன்னிய மதஸ்தர்கள்‌ வந்து இங்கே பரஸ்பரம்‌ குஸ்தி போட்டுக்‌ 
கொண்டிருந்த ஸமயத்தில்‌ மடம்‌ பாதுகாப்புக்காக வேற்றிடம்‌ போன 
தற்குக்‌ குறிப்பாக ஒரு காரணம்‌ உண்டு. அதுதான்‌ ஸ்வர்ண காமாக்ஷி 
என்பதாகச்‌ சொக்கத்‌ தங்கத்தலேயே ஆன அம்பாளின்‌ விக்ரஹம்‌. ' 
காமகோஷ்டம்‌ (காமகோட்டம்‌) என்னும்‌ காஞ்சி காமாக்ஷி கோயிலில்‌ 
ஒரு ஸன்னிதியில்‌ அந்த ஸ்வர்ண விக்ரஹம்‌ இருந்து வந்தது. அந்தக்‌ 
கோயில்‌ நம்‌ மடத்தின்‌ நிர்வாஹத்தில்‌ இருப்பது. ஆகையால்‌ குஸ்தி 
Se ee 
* 62-வது பீடாதிபதகளான ஸ்ரீசந்த்ரசேகரேந்த்ர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 


42 (IV) 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 
| 


பிடித்துக்‌ கொண்டிருக்கிற அன்னிய மதஸ்தர்கள்‌ சந்தடிசாக்கில்‌ 
ஸ்வர்ண விக்ரஹத்தை அபஹரித்து விடாமல்‌ பாதுகாப்புப்‌ பண்ண 
வேண்டிய பொறுப்பு மடத்துக்கு இருந்தது. இப்போது காப்பான 
இடமாக இருந்த உடையார்‌ பாளைய ராஜா அழைப்பு அனுப்பிய 
வுடன்‌ மடம்‌ அங்கே போய்த்‌ தங்கியதோடு ஸ்வர்ண காமாக்ஷியும்‌ 
கோயில்‌ ஸ்தானீகர்களால்‌ ஜாக்ரதையாக அங்கே கொண்டுபோய்ச்‌ 
சேர்க்கப்பட்டாள்‌. அன்றிலிருந்து காமகோஷ்டத்தில்‌ அந்த ஸன்னிதி 
காலியாகவே இருந்து வருகிறது*. 


ஸ்வர்ண காமாக்ஷி மட்டுமில்லாமல்‌, இதே மாதிரியான கலவர 
காலங்களில்‌ சிதம்பரம்‌ நடராஜா, திருவாரூர்‌ த்யாசுராஜா, காஞ்சி 
வரதராஜா (உத்ஸவர்‌), ஸ்ரீரங்கம்‌ ரங்கராஜா (உத்ஸவர்‌) ஆகியவர்‌ 
களும்‌ தங்கள்‌ இடத்தை விட்டு ஸஞ்சாரம்‌ பண்ணும்படியாக ஏற்பட்டி 
ருக்கிறது. ராஜாக்கள்‌! அதிலும்‌ ஸ்வாமியே ராஜாவானவர்கள்‌! 
ஆனால்‌ திக்விஜயம்‌, ராஜ பவனி என்றில்லாமல்‌, இந்த மாதிரிச்‌ 
சண்டைக்குப்‌ பயந்துகொண்டு ஏன்‌ போகும்படி இருந்ததென்றால்‌, 
நடுநடுவே நம்‌ மதஸ்தர்கள்‌ ஸமயாபிமானம்‌ குன்றிச்‌ சோர்ந்து 
போயிருந்தபோது அதற்குத்‌ தண்டனையாகவும்‌, மறுபடியும்‌ அவர்‌ 
களை எழுப்பித்‌ தூண்டி விடுவதற்காகவும்தான்‌! ஸ்வாமிக்கு சக்தி 
இல்லாமல்‌ போய்விடவில்லை, நாம்‌ ஆலஸ்யமாய்‌ சக்தி இழந்து 
இருந்ததற்கு அனுபவிக்க வேண்டுமென்றே இப்படி விளையாடினார்‌. 
அதோடு அந்த மஹா க்ஷேத்ரமூர்த்தகளுடைய ஸான்னித்யம்‌ வேறு 
க்ஷேத்ரங்களிலும்‌ ஏற்பட வேண்டும்‌ என்றும்‌ நினைத்திருக்கலாம்‌. 

ஸ்வர்ண காமாகஷிக்கு மாத்ரமின்றி, ஊரைவிட்டு ஊர்‌ போன 
நடராஜா, த்யாகராஜா, ரங்கராஜா, வரதராஜா ஆகிய எல்லோருக்‌ 
குமே 'டெம்பரரி' வாஸ ஸ்தானமாக இருந்தது உடையார்பாளையம்‌ 
தான்‌. பாதுகாப்பான இடமாக இருந்ததோடு, நல்ல ஆஸ்திக்ய புத்தி 
வாய்ந்த ஜமீன்தார்களின்‌ ஆட்சியிலிருந்ததால்‌ இந்தப்‌ பெரிய புண்யத்‌ 
தைக்‌ கட்டிக்கொண்டது. 

“ஸ்வாமி என்பதற்கு, நேர்‌ தமிழ்‌ உடைமைக்காரர்‌ அல்லது உடை 
யார்‌ என்பதுதான்‌. உடையார்பாளையம்‌ தன்‌ பெயருக்கேற்ப அனேக 
உடையார்களைத்‌ தன்னிடம்‌ உடையதாகப்‌ பெற்றது! 

அப்புறம்‌ ஸமாதான காலம்‌ வந்தபோது அந்தந்த மூர்த்தி அதனதன்‌ 
ஊருக்குத்‌ திரும்பிப்‌ போயிற்று. காமாக்ஷி மட்டும்‌ தஞ்சாவூருக்கு 
போய்‌ அங்கேயே ஸ்திரவாஸம்‌ கொண்டுவிட்டான்‌. ஏனென்று 
அப்புறம்‌ சொல்கிறேன்‌. 

உடையார்பாளையத்தில்‌ சிவன்‌ கோயிலும்‌ பெருமாள்‌ கோயிலும்‌ 
இருக்கின்றன. அங்கேயுள்ள சிவன்‌ கோயிலில்‌ இன்றைக்கும்‌ “wurug 
மண்டயம்‌', 'த்யாகராஜ மண்டபம்‌', 'காமாக்ஷி மண்டபம்‌' என்று அந்த 
; திகளும்‌ தற்காலிக வாஸம்‌ செய்த ஸன்னிதிகள்‌ இருக்‌ 


மூன்று மூர்த்‌ 


* ஸ்ரீ சரணர்கள்‌ அச்சன்னிதியில்‌ 1944-ஆம்‌ வருடம்‌ அம்பிகையின்‌ 
பாதுகா ப்ரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்‌. 
43 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கின்றன. அதேபோல அங்கேயுள்ள பெருமாள்‌ கோயிலில்‌ ரங்கராஜ, 
வரதராஜ விக்ரஹங்கள்‌ இருந்ததற்கும்‌ சான்று இருக்கிறது. இந்த 
விஷயம்‌ இருக்கட்டும்‌. 

தஞ்சாவூரிலிருந்து கொண்டு அப்போது ஆட்சி செலுத்திவந்த 
ப்ரதாபஸிம்ஹ மஹாராஜா, தன்னுடைய ராஜ்யத்தில்‌ சேர்ந்ததான 
உடையார்பாளையத்தில்‌ இருந்துவரும்‌ ஸ்வாமிகளும்‌ மடமும்‌ ராஜ 
தானியான தஞ்சாவூருக்கே வந்துவிட்டால்‌ நன்றாயிருக்குமே என்று 
நினைத்தார்‌. அப்படியே ஸ்வாமிகளுக்கு ப்ரார்த்தனை செய்து 
கொண்டு அழைப்பு அனுப்பினார்‌. ஸ்வாமிகளும்‌ தஞ்சாவூருக்குப்‌ 
போய்க்‌ கொஞ்ச காலம்‌ தங்கினார்‌. ஸ்வர்ண காமாக்ஷியும்‌ கூடப்‌ 
போனாள்‌. 


அப்புறம்‌ அவருக்கு, “ஸப்த நதி*்களில்‌ த்ராவிட தேசத்தில்‌ இருக்‌ 
கும்‌ ஒன்றே ஒன்றான காவேரி இந்தத்‌ தஞ்சாவூர்‌ மண்டலத்திலேயே 
ஓடும்போதிலும்‌ நம்முடைய மடத்தை அதன்‌ தீரத்தில்‌ அமைத்துக்‌ 
கொள்ளாமல்‌ தஞ்சாவூரில்‌ ஏன்‌ அமைத்துக்‌ கொள்ளணும்‌?” என்று 
தோன்றிற்று. அதனால்‌ காவேரிக்‌ கரையிலுள்ள கும்பகோணத்துக்கு 
வாஸத்தை மாற்றிக்‌ கொள்ள நினைத்தார்‌. ராஜாவும்‌ ஸம்மதித்து 
மஹாராஷ்ட்ர பிராமணரான மந்த்ரி டபீர்‌ பந்த்‌ என்பவரிடம்‌ 
அதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்யச்‌ சொல்லி உத்தரவிட்டார்‌. அதன்‌ 
படி, டபீர்‌ பந்த்‌ கும்ப்கோணத்தில்‌ அமைத்துக்‌ கொடுத்த மடமே 
அதற்கப்புறம்‌ காஞ்சி பீடத்தின்‌ 'ஹெட்‌ ஆஃபீஸா'கிவிட்டது! மடத்‌ 
தைச்‌ சுற்றி டபீர்‌ பந்த்‌ தம்‌ பெயரிலேயே அக்ரஹாரம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொடுத்து வித்வான்‌௧ளான ஸத்பிராமணர்கள்‌ சூழ்ந்திருக்கும்படி யாக 
உபகாரம்‌ செய்தார்‌. 


ஆசை ஆசையாகக்‌ கூப்பிட்டு வைத்து உபசாரம்‌ பண்ணிய 
ராஜாவுக்கும்‌ தஞ்சாவூர்‌ ஜனங்களுக்கும்‌ ஸந்தோஷமாக இருக்கட்டு 
மென்று ஸ்வாமிகள்‌ ஒன்று பண்ணினார்‌. என்னவென்றால்‌ ஸ்வர்ண 
காமாக்ஷி தஞ்சாவூரிலேயே நித்ய ப்ரதிஷ்டையாயிருக்கட்டுமென்று 
ராஜாவிடம்‌ சொன்னார்‌. ஸ்ரீமடம்‌ மாத்திரமே கும்பகோணத்திற்கு 
இடம்‌ மாறிற்று. ராஜா ஸந்தோஷமாக மேல வீதியில்‌ கோயில்‌ கட்டி 
அம்பாளுக்கு அதை நித்யவாஸமாக்கினார்‌. “பங்காரு காமாக்ஷி' என்று 
இப்போதும்‌ தஞ்சாவூரில்‌ விளங்கி வருபவள்‌ இப்படியாகக்‌ காஞ்சீபுரத்‌ 
திலிருந்து உடையார்பாளையம்‌ வழியாக அங்கே வந்து சேர்ந்த 
ஸ்வர்ண காமாக்ஷிதான்‌. “பங்காரு' என்றால்‌ தெலுங்கில்‌ ஸ்வர்ணம்‌ 
என்று அர்த்தம்‌. ச்யாமா சாஸ்த்ரிகள்‌ ஒரே தெலுங்குப்‌ பாட்டுக்களாகப்‌ 
பாடியது இவள்மேல்தான்‌. அவள்‌ பேரிலும்‌ 'பங்காரு' என்ற தெலுங்கு 
வார்த்தையே சேர்ந்துவிட்டது! 

அவள்‌ ஸமாசாரம்‌, காஞ்சி மடம்‌ கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்த 
ஸமாசாரம்‌ எல்லாம்‌ இருக்கட்டும்‌. இருச்சூரைப்‌ பற்றி 
மன்மத தவத அதவ கத பகவ O 
* கங்கை, யமுனை, ஸரஸ்வதி, ஸிந்து, நர்மதை, கோதாவரி, கரவேரி என்ற எழு 

44 

6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அல்லவா பார்த்துக்‌ கொண்டிருந்தோம்‌? அதற்கும்‌ இதற்கும்‌ என்ன 
ஸம்பந்தம்‌?... 

காவேரி தரத்துக்கு மடத்தை மாற்றவேண்டி வந்தபோது அப்போ 
இருந்த ஸ்வாமிகள்‌ குறிப்பாகக்‌ கும்பகோணத்தை ஏன்‌ தேர்ந்தெடுத்தா 
ரென்று நான்‌ யோசித்துப்‌ பார்த்தேன்‌. தஞ்சாவூருக்கு இன்னம்‌ 
ரொம்பக்‌ கிட்டேயே “பஞ்சநதம்‌' என்பதாக நாலு கிளை நதிகளோடு 
காவேரி ப்ரமாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறாள்‌. அதுதான்‌ திருவையாறு: 
இரு ஐ ஆறு-ஐந்து ஆறுகள்‌; அதுதான்‌ 'பஞ்சநதம்‌'. பூலோகக்‌ 
கைலாஸம்‌ என்று சொல்லப்படும்‌ மஹா க்ஷேத்ரம்‌ அது. இன்னம்‌ 
அனேக மஹாககஷேத்ரங்களும்‌ காவேரிக்‌ கரையில்‌ இருக்கின்றன. 
காவேரி துலா ஸ்நான விசேஷத்திற்கென்றே ஏற்பட்டதாக மாயவரம்‌ 
இருக்கிறது. இப்படிப்‌ பல இருக்கும்போது கும்பகோணத்தை ஸ்பெஷ 
லாக ஸெலக்ட்‌ பண்ணுவானேனென்று யோசித்துப்‌ பார்த்தேன்‌. அப்‌ 
போது கும்பகோண மஹாகே்ஷேத்ரத்தின்‌ மாஹாத்மியங்கள்‌ ஒன்றுக்கு 
மேல்‌ ஒன்றாக அலைமோதிக்‌ கொண்டு நினைவு வந்தன. முக்யமாக, 
இப்படி யோசித்துக்கொண்டே போகும்போது, “அட! நம்முடைய 
ஆசார்யாளின்‌ அவதாரத்திலேயே கும்பகோண ஸம்பந்தம்‌ இருக்கிறது 
போலிருக்கிறதே! ஆதிநாளில்‌ அவருடைய பூர்விகர்களுக்கே 
கும்பகோண ஸம்பந்தமுண்டு என்று தோன்றுகிறதே!" என்று ஆச்சர்யப்‌ 
படும்படியாகச்‌ சில link-soir (இணைப்புத்‌ துண்டுகள்‌) அகப்பட்டன. 
அதைத்தான்‌ சொல்ல வந்தேன்‌. 

திருச்சூர்‌ என்பதை நம்பூதிரிகள்‌ “சிவபுரம்‌' என்று சொல்கிறார்கள்‌. 
தமிழில்‌ சொன்னால்‌ - தமிழ்தானே மலையாளத்திலும்‌ ஆதிபாஷை? 
அதனால்‌ அப்படிச்‌ சொன்னால்‌ - 'சிவப்பேரூர்‌'. புண்ய க்ஷேத்ரங்‌ 
களுக்கு ஆரம்பத்தில்‌ ‘Ba சேரும்‌. மெட்ராஸிலேயே அல்லிக்கேணி 
என்பதைத்‌ இருவல்லிக்கேணி என்றும்‌, ஓற்றியூரைத்‌ திருவொற்றியூர்‌ 
என்றும்‌ சொல்கிறோமல்லவா? அப்படி. இவப்பேரூருக்குத்‌ HG போட்‌ 
டுச்‌ சொன்னால்‌ “இருச்சிவப்பேரூர்‌'. *இருச்சிவப்பேரூர்‌' என்பது 
மருவித்தான்‌ "திருச்சூர்‌" என்றாகியிருக்கறது! 

திருச்சூருக்கு சிவபுரம்‌ என்று பேர்‌ சொன்னேனல்லவா? சிவபுரம்‌ 
என்று தமிழ்நாட்டிலும்‌ ஊர்‌ இருக்கிறது. பாடல்‌ பெற்ற ஸ்தலம்‌. 
அப்பர்‌, ஸம்பந்தர்‌ இருவருடைய தேவாரங்களும்‌ அவ்வூர்‌ ஸ்வாமிக்கு 
இருக்கிறது. அது கும்பகோணத்துக்கு மூன்று மைலில்‌ தென்கிழக்கே 
இருப்பது. 

கும்பே 
வருகிறது. Tre a ie 

ஒரு மஹாக்ஷத்ரமிருந்தால்‌ அதன்‌ ஸான்னித்யம்‌ அதைச்‌ சுற்றி 
ஐந்து க்ரோச ரேடிய'ஸாக்குப்‌ பரவியிருக்கும்‌. ஒரு க்ரோசம்‌ என்பது 
ஸுமார்‌ இரண்டு. இரண்டேகால்‌ மல்‌ அதாவது ஒரு மஹாகேஷஷத்ரத்‌ 
இன்‌ தெய்விக சக்தி, அதைச்‌ சுற்றிப்‌ பத்துப்‌ பன்னிரண்டு மைல்‌ தூரத்‌ 
வட்டம்‌ முழுவதும்‌ பரவியிருக்கும்‌. பஞ்ச க்ரோச எல்லை 
வார்கள்‌. சிவபுரம்‌ அப்படிக்‌ கும்பகோணத்தின்‌ 

45 


காணம்‌ விஷயமாகச்‌ சொன்னதற்கு இங்கேதான்‌ காரணம்‌ 


துக்குட்பட்ட 
என்று அதைச்‌ சொல்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பஞ்ச க்ரோச எல்லைக்குள்‌ இருப்பது. 
பெரிய நகரங்களை அவற்றையொட்டியிருக்கும்‌ சின்ன ஊர்களோடு 
சேர்த்து இன்னம்‌ பெரிய நகரமாக Greater Bombay, Greater Madras 
என்றெல்லாம்‌ சொல்கிற வழக்கமிருக்கிறதல்லவா? பஞ்ச க்ரோச 
எல்லையை அப்படி வைத்துக்கொண்டால்‌ சிவபுரம்‌ Greater 
Kumbhakona-த்துக்குள்‌ வந்துவிடும்‌! 

தமிழ்‌ தேசத்தில்‌ கும்பகோணப்‌ பஞ்சக்ரோச எல்லைக்குள்‌ ஒரு 
சிவபுரம்‌ இருக்கிறது. மலையாளத்தில்‌ காலடிக்கு அருகே ஒரு சிவபுரம்‌ 
(திருச்சூர்‌) இருக்கிறது. தமிழ்‌ தேசத்திலிருந்து மலையாளத்துக்குப்‌ 
போய்க்‌ குடியேறியவர்கள்‌ தங்களுடைய பூர்விக ஊர்களின்‌ பெயா்‌ 
களையே அங்கே வைத்தார்கள்‌ என்பதற்கும்‌ நிறையச்‌ சான்று இருக்‌ 
கிறது. இப்படிப்‌ பார்க்கும்போது, “இரண்டும்‌ இரண்டும்‌ நாலு' என்றெ 
மாதிரி என்ன ஊறஹிக்க முடிகிறது? கும்பகோணச்‌ சிவபுரவாஸிகள்தான்‌ 
ஆதியில்‌ மலையாளத்துக்குப்‌ போய்‌ அங்கே தாங்கள்‌ 'ஸெட்டில்‌' ஆன 
ஊருக்கும்‌ அந்தப்‌ பெயரையே ஸம்ஸ்க்ருதத்திலும்‌ தமிழிலும்‌ வைத்து, 
அந்த ஸம்ஸ்க்ருதப்‌ பெயர்‌ அதே ரூபத்திலேயும்‌, தமிழ்ப்‌ பெயர்‌ 
'திருச்சூர்‌' என்று மருவியும்‌ இருக்க வேண்டுமென்று தோன்றுகிற 
தல்லவா? 

அந்தத்‌ திருச்சூரில்‌ போய்‌ பஜனம்‌ இருந்துதான்‌ ஆசார்யாளின்‌ 
தாய்‌ - தந்தையர்‌ ஈச்வரனிடமிருந்து வரம்‌ பெற்று, ஈச்வரனையே 
அவதார புத்ரராகப்‌ பெற்றது! 

கும்பகோணத்துக்கு ஆசார்ய ஸம்பந்தம்‌ இதோடு முடிந்துவிட 
வில்லை. இன்னமும்‌ “Mr உறவு' சொல்கிறேன்‌. 

ஆசார்யாளுடைய தகப்பனாரின்‌ பெயர்‌ சிவகுரு என்பது ரொம்ப 
வும்‌ பொருத்தமான பெயர்‌. “குரு' என்றால்‌ நேர்‌ அர்த்தம்‌ "பெரியவர்‌" 
என்பது. அதனால்‌ உபதேசம்‌ செய்பவரை மட்டும்‌ குரு என்று 
சொல்லாமல்‌ தகப்பனாரையும்‌ குரு என்று சொல்வதே வழக்கம்‌. 
ஆகவே சிவ அவதாரத்துக்குத்‌ தகப்பனாராக இருந்தவருக்கு சிவகுரு 
என்ற பெயர்‌ ரொம்பவும்‌ பொருத்தந்தானே? 

ஆசார்யாளுடைய அம்மாவின்‌ பெயரும்‌ இப்படியேதான்‌! 
ஆர்யாம்பா என்பது அந்த அம்மாளின்‌ பெயர்‌. எல்லாவற்றிலும்‌ 
ச்ரேஷ்டராக இருந்ததால்‌ நம்‌ ஆசார்யாள்‌ 'ஆர்யர்‌'. அவருக்கு 
“அம்பா' என்றால்‌ “அம்மா. அப்படியிருந்தவள்‌ ஆர்யாம்பா. 

சிவகுரு ஸமாசாரத்துக்கு வருகிறேன்‌. இந்தப்‌ பெயர்‌ நாம்‌ ரொம்பக்‌ 
கேள்விப்படுவதேயில்லை. தென்னாட்டில்‌ இல்லாத அனேகப்‌ பெயர்‌ 
கள்‌ வடநாட்டில்‌ வைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ வடநாட்டிலும்‌ 
கூட 'சிவகுரு'ப்‌ பேர்க்காரர்கள்‌ இல்லை. இந்தியாவில்‌ எங்குமே அந்தப்‌ 
பெயர்‌ வைக்கப்படுவதாகக்‌ காணோம்‌. ரொம்பப்‌ பேர்‌, 'சிவனாதிய 
ஆதிகுரு அல்லது சிவனுக்கும்‌ உபதேசம்‌ செய்த குமாரஸ்வாமி - 
இவர்கள்தான்‌ சிவகுரு. மனுஷ்யர்களில்‌ சிவகுரு என்றால்‌ அது 
ஆசார்யாளின்‌ அப்பா ஒருத்தர்தான்‌ என்றுகூட நினைத்துக்‌ கொண்டி 

46 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ப்பார்கள்‌. அந்த அளவுக்கு அபூர்வமாகத்தான்‌ *சிவகுரு' என்று பேர்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ தமிழ்நாட்டில்‌ ஓர்‌ ஊரைச்‌ சுற்றி மட்டும்‌ 
இந்தப்‌ பெயர்‌ சற்று அதிகம்‌ அடி படுகிறது. சிவகுருநாதன்‌ செட்டியார்‌, 
சவெகுருநாத உடையார்‌, சிவகுரு பிள்ளைவாள்‌ - என்றெல்லாம்‌ அங்கே 
காதில்‌ படுகிறது. அது எந்த ஊர்‌ என்றால்‌ - அதே கும்பகோணம்‌ 
தான்‌! கும்பகோண வட்டாரத்தில்‌ மாத்ரமே சிவகுருப்‌ பேர்‌ கொண்ட 
வர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஏன்‌ அப்படி? 

ஏனப்படியென்றால்‌ கும்பகோணத்துக்குக்‌ கிட்டே பஞ்ச க்ரோச 
எல்லைக்குள்‌ உள்ள அந்த சிவபுரத்தில்‌ கோவில்‌ கொண்டுள்ள 
ஈச்வரனுக்கு சிவகுருநாத ஸ்வாமி என்பதே பெயர்‌! முருகன்‌ சிவனுக்குக்‌ 
குருவாகி உபதேசித்த ஸ்வாமிமலையும்‌ கும்பகோணத்துப்‌ பஞ்ச 
க்ரோசத்துக்குள்ளேதான்‌ வந்துவிடுகிறது! அங்கே பிள்ளைக்கு அந்த 
“டைட்டிலை'க்‌ கொடுத்துவிட்டோமே என்று இங்கே அப்பாவே 
'சிவகுரு'ப்‌ பேர்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌! இவர்‌ சிவனாகிய குரு; 
ஸ்வாமிநாத ஸ்வாமி இவனுக்குக்‌ குருவாகிய அவருடைய பிள்ளை; 
மலையாள பிராமணரான சிவகுருவோ, சிவ அவதாரத்தைப்‌ பிள்ளை 
யாகக்‌ கொண்ட அப்பா - இவகுரு! ஓரே பெயரில்‌ மூன்று தினுஸு! 

மலையாள பிராமணருக்குக்‌ கும்பகோணச்‌ சிவபுரத்து ஸ்வாமியின்‌ 
பேர்‌ இருக்கிறது; அவர்‌ பிள்ளை வரம்‌ வேண்டித்‌ தவமிருந்தது 
மலையாளச்‌ சிவபுரமான திருச்சூர்‌ - என்பதிலிருந்து என்ன நிச்சயப்‌ 
படுகிறது? 

ஆதியில்‌ கும்பகோணச்‌ சிவபுரத்திலிருந்து பரசுராமர்‌ அழைத்துக்‌ 
கொண்டு போன சோழிய பிராமணர்கள்‌ மலையாளத்தில்‌ குடியேறின 
ஊர்தான்‌ திருச்சூர்‌ என்றும்‌ அப்படிப்‌ போன குடும்பம்‌ ஒன்றின்‌ 
வம்சத்தில்‌ வந்தவர்தான்‌ சிவகுரு என்றும்‌ தர்மானிக்கத்‌ தோன்றுகிற 
தல்லவா? 

திருச்சூரைச்‌ சுற்றி அந்த வம்சாவளி பரவியபோது சிவகுருவின்‌ 
தகப்பனாரான வித்யாதிராஜரோ அவருக்கும்‌ முந்தி ஒருவரோ காலடி 
யில்‌ “ஸெட்டி'லாகி இருக்க வேண்டும்‌. ஆனாலும்‌ தங்கள்‌ ஆதி ஊரான 
சிவபுரம்‌, பிறகு மலையாளத்தில்‌ ஸொந்த ஊராக ஆன திருச்சூர்‌ ஆகிய 
இரண்டையும்‌ அக்குடியினர்‌ மறக்காமலே இருந்திருக்க வேண்டும்‌. 
அதனால்தான்‌ வித்யாதிராஜர்‌ புத்ரனுக்கு வெபுரத்து ஸ்வாமியின்‌ 
பெயரான சிவகுரு என்பதை வைத்திருக்கிறார்‌. அப்புறம்‌ அந்த சிவகுரு 
புத்ரனுக்காகத்‌ தபஸ்‌ - பஜனம்‌ - இருக்க வேண்டுமென்று நினைத்த 
போது இருச்சூருக்கே போயிருக்கிறார்‌. 
i ட்‌ ஆசார்யாளின்‌ ஆதி பூர்விக மூதாதைகளே கும்பகோணத்து 
வட்டாரத்துக்காரர்கள்தான்‌ என்று ஊஹிக்க முடிகிறது. 

இதைவிட அந்த ஊருக்கு (கும்பகோணத்திற்கு) என்ன பெருமை 
இருக்க முடியும்‌? அங்கே ஸ்ருஷ்டிக்கான அம்ருத கும்பம்‌ வந்து 
தங்கினதைவிட, ஸ்ருஷ்டியிலிருந்து விடுபட்டு அமரமான மோக்ஷத்தை 
அடைவிக்கும்‌ அத்வைத ௮ம்ருத கும்பத்தை லோகமுள்ளளவும்‌ ஜீவர்‌ 

47 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


களுக்கு வற்றாமல்‌ சுரக்கும்படியாக ஸ்தாபித்து வைத்துவிட்ட ஆசார்‌ 
யாள்‌ அந்த க்ஷேத்ரவாஸிகளின்‌ வம்சத்தைத்தான்‌ தேர்ந்தெடுத்து 
அவதாரம்‌ பண்ணினாரென்பதுதான்‌ அதன்‌ மஹாப்‌ பெருமை. 
காஞ்சீபுரத்தில்‌ இருந்த ஆசார்யாளின்‌ ஸ்ரீமடத்துக்கு இன்னொரு 
'ஸெகண்ட்‌ காபிடல்‌' அமைக்க நேர்ந்தபோது கும்பகோணமே அந்த 
ப்ரைஸைத்‌ தட்டிக்கொண்டு போனதற்கு இதுவும்‌ ஒரு முக்யமான 
காரணம்‌ என்று தோன்றிற்று. ஆசார்யாளோடு அலாதியான ஆதி 
ஸம்பந்தம்‌ அந்த ஊருக்கு இருப்பதான காரணம்‌ - ராமருக்கு ஸூர்ய 
வம்சம்‌ என்பதுபோல ஆசார்யாளுக்குச்‌ சொல்வதானால்‌ அந்த வம்சப்‌ 
பூர்விகர்களுக்கு எது ஜன்மக்ஷேத்ரமோ அது கும்பகோண வட்டம்‌ 
என்பது. : 
ஆசார்யாளுடைய ஜீவித முடிவுடன்‌ முடிபோட்டுக்‌ கொண்ட ஊர்‌ 
காஞ்சி; அவருடைய ஜீவித ஆரம்பத்துடன்‌ முடிபோட்டுக்‌ கொண்ட 
ஊர்‌ கும்பகோணம்‌! எப்படியென்றால்‌, ஆசார்யாள்‌ ஸித்தியடைந்த 
க்ஷேத்ரம்‌ காஞ்சி. அவர்‌ அவதார ஜன்மா எடுப்பதற்காக எந்த ஊரில்‌ 
தபஸிருந்து வரம்‌ பெறப்பட்டதோ, அந்த ஊரின்‌ மூலமான ஊரை 
அங்கமாகக்‌ கொண்டது கும்பகோணம்‌. அவரைப்‌ பிறப்பிக்க நிமித்த 
மாத்ரமாக இருந்தவர்‌ யாரோ அவருடைய பெயரைக்‌ கொடுத்ததும்‌ 
கும்பகோணம்‌ வட்டாரம்தான்‌. ஆசார்யாளின்‌ ஆதி மூதாதைகளின்‌ 
ஜன்ம ஸ்தலமாக இருந்திருக்கக்‌ கூடியது அந்த வட்டம்தான்‌. 
அப்பா பெயர்‌ கும்பகோண ஸம்பந்தமுள்ளதென்றால்‌ அம்மா 
பெயர்‌ காஞ்சி ஸம்பந்தமுள்ளதென்று ஒருவிதத்தில்‌ சொல்லலாம்‌. 
“சிவகுரு மாதிரி 'ஆர்யாம்பா'வும்‌ அபூர்வமான பேர்தான்‌. 
மலையாளத்தில்‌ ஆரியங்காவு சபரிமலை வழியிலிருக்கிறது. ஆர்ய 
னுடைய காடு என்று அர்த்தம்‌. ஆர்யன்‌ என்பது சபரிமலை 
சாஸ்தாவைத்தான்‌. 'ஆர்யன்‌'தான்‌ தமிழில்‌ “ஐயன்‌' ஆயிற்று. அதை 
மரியாதையாகப்‌ பன்மையில்‌ சொன்னால்‌ QUE அல்லது ‘wernt’, 
ஐயனார்‌, ஐயனாரப்பன்‌ என்பதே தமிழ்நாட்டில்‌ சாஸ்தாவின்‌ பெயர்‌. 
மலையாளத்தில்‌ 'ஐயப்பன்‌” என்பதும்‌ அதே வார்த்தைதான்‌. த்ராவிடர்‌ 
களின்‌ gmo தேவதை என்று இக்கால ஆராய்ச்சிக்காரர்களால்‌ 
சொல்லப்படுபவர்தான்‌ “ஆர்ய'ராகவும்‌, 'ஐய'ராகவும்‌ இருக்கிறார்‌! 
இந்த இன பேத ஆராய்ச்சியெல்லாம்‌ எவ்வளவு தப்பான அடிப்படை 
யில்‌ உண்டானது என்பதற்கு இதுமாதிரிப்‌ பல சான்றுகள்‌ இருக்கின்‌ 
றன. அது இருக்கட்டும்‌. 
LLLA 


அடுத்த புத்தகத்தில்‌... 


கட்டுரைகள்‌ தொடர்கின்றன. 


WOO 


2 
2 ஸ்ரீசங்கர சரிதம்‌ என்திற - தலைப்பின்கழ்க்‌ 
Z 
த்‌ 


WS 
WSS 


Z 
ட 


48 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


AERIS மாமர PELT WH SYP 


... 60-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ` 


oo 


